"KALANILAYAM. 


வருஷ சந்தா 


தனிப்பிரதி ரூ. 0. 8 0 


81 Witerary Weekly 
வியாழன்தோறும்‌. வெளி வரும்‌. 


காரியாலயம்‌: - 
உள்‌ நாட ரூ.7 8 0 7/௦. 11, வேளாளர்‌ தேர, 
புற நாடு. ரூ.9 0.0 புரசைபாக்கம்‌, சேன்னை, 
Vol 2] -.1929 ணாமேமி வை: [No. 18. 
பொருளடக்கம்‌. 
1. தலையங்கம்‌ (Leader) a 841 5. வில்லி பாரத விளக்கம்‌ 
2. ஏமாங்கதத்‌ இளவரசன்‌ (A Novel) T. ஞ்‌ க்கிக்‌ பிள்ளை B.A., BL. 550 
-. TN Geared BAT BL. 844 | 5: மாரிமுத்தின்‌ மனைவி ஒரு மெகதை 
min ல்‌ : W. V. சோவிர்தசாமிராஜு B.A. L.T, 352 
டன வகிக்‌ ம்பம்‌ ஜை. |: அிகிக்ள்‌, பாடல்‌ ட்‌ 
ரக ரா. ட 74 ் 8. கம்பராமாயணம்‌ 2... ்‌ 
4. மாறன்‌ பாப்‌ பாவினம்‌ (K. ஈாராயணசாமி T. N. சேஷாசலம்‌ B. A, B.L, 356 
ரெட்டிகாரு அனுப்பிய பிரதி) 848 9. வர்த்தமானம்‌ 359° 


சந்தாதாரராய்ச்‌ சேர விரும்புவோர்‌ எந்தத்‌ தேதியிலிருந்து சேரலாமானாலும்‌ கட்‌ 
டுரைகள்‌ பல தொடர்ச்சியாய்‌ வருவதால்‌ முன்னிதழ்களையும்‌ பெற்றுக்கொள்வது நலம்‌. 
வி. பியில்‌ அனுப்பச்‌ சொல்வதைக்‌ காட்டிலும்‌, தொகையை மணியார்டர்‌ செய்வ தால்‌ 
செலவு குறையும்‌. ஸிங்கப்பூர்‌ பினாங்கு தென்னாப்பிரிக்கா முதலிய புறநாடுகளுக்கு 
வி. பி.மில்‌ அனுப்ப இயலாது. மானேஜர்‌. 


வை சய 


கலாநிலயம்‌ 
வள்ளுவர்‌ வாய்மை. 


V 4 


சென்ற வாரம்‌ நாம்‌ எடுத்துக்காட்டிய வீ பாதச்‌ 

. சொற்களெலாம்‌, (பணம்‌' என்ற வொன்றையே 
மனத்துள்‌ என்றும்‌ ஆராதித்‌ துக்கொண்டு கல்வியை 
யோ வாயார ஆதரிக்கப்புகுவதால்‌ நேர்சன்றன.எதுவா 
யிருப்பினும்‌ அதன்‌ பயனைப்‌, (பணம்‌ என்னும்‌ அள 
வையாலேயே அளக்கன்ற மனப்பான்மை, தனக்குப்‌ 
பயன்‌ தானேயர்ய்‌. நிற்கின்ற தனிப்பெரும்‌ கல்வியைக்‌ 
கொண்டுபோய்க்‌ : கைத்தொழிலிலும்‌ வர்த்தகத்தி 
அமே புதைக்குமென்னு மிது புதுமையன்று, உயர 
வுயச நிமிரச்‌ சென்று பொன்னாட்டுப்‌ பெருமையை 
அடை வதற்இய்ன்ற கலைகளைக்‌ கைவிட்டுக்‌ ழ்ழே 
இழிந்து நிலக்கரிச்‌ சுரங்கத்துள்‌ தாழ்த்‌துன்ற 
தொழில்களை க்‌ கல்வியென்னும்‌ பேரா லழைத்துக்‌ 
கலாசாலைகளைப்‌ .பலவகைகளிற்‌ கரிச்சாலைக ளாக்கி 
விடுகின்றனர்‌. பொருள்‌ செய்வார்க்கு உதவியாய இத்‌ 
தொழிற்‌ பயிற்சிகளையும்‌ அதற்யென்ற பூதசாஸ்‌ திரங்‌ 
களின்‌ ஆராய்ச்சிகளையும்‌, “கலாநிலயம்‌'” முற்றிலும்‌ 
கைவிதிர்த்‌ தகற்றிவிடுகன்‌றதென்‌ றெண்ணவேண்டா, 
நாம்‌ வேண்டி. இரப்பதெல்லாம்‌, இத்தொழில்முறை 
அறிவுகளைக்‌. கல்வியென்னும்‌ பேரால்‌ அழைத்‌ 
தழைத்து, இவைகளிற்‌ பழகியவர்‌. உண்மையாய கல்‌ 
வியைக்‌ கற்பவர்‌ எய்திய ஈலங்களெல்லாம்‌ எய்திவிட்‌ 
ட்னர்‌ என்று மதிப்பதொழிந்த, கல்விக்குரிய நிலை 


9 


யைக்‌ கல்விக்கும்‌,தொழிலிற்குரிய இடத்தைத்‌ தொழி 
லிற்கும்‌ அளித்து, இருதிறத்தையுங்‌ காத்தவராதல்‌ 
வேண்டுமென்னு மஃதொன்றே. யாவரும்‌எங்கும்‌ கலை 
களி லொவ்வொன்றில்‌, அதனினும்‌ இறெப்பாய்க்‌ காவி 
யக்கலையில்‌, தேர்ச்சியுற்றவ சாகட்டும்‌, அதன்பின்‌ 
அவர்‌ பொருளீட்டுதலும்‌ வேண்டுமெனக்‌ கருதுபவரா 
வாராயின்‌ அதற்கு ஏற்றவைகளிலும்‌ பயில்வதால்‌ 
தீதில்லை. பிறவித்‌ துன்பம்‌ பெரிதும்‌ புகுர்‌.து இதைக்‌ 
காத வயதுடைய இளைஞர்‌ பின்னாள்‌, தம்மையும்‌ பிற 
சையும்‌ அத்‌ அன்பத்தினின்று ஓரளவு காக்கும்வண்‌ 
ணம்‌, அவர்களுடைய மனத்தைக்‌ கலைகளால்‌ நிரப்பி 
வைக்கோமாயின்‌, தேறினர்ப்‌ பிழைத்தவர்‌ பழி ௩ம்‌ 
மைச்‌ சாராது தீராது. 

இன்னதன்‌ உண்மையைக்‌ தன்னேரில்லாத்‌ . தரு 
வள்ளுவர்‌ *6நல்லார்கட்‌ பட்ட வறுமையி னின்னாதே, 
கல்லார்கட்‌ பட்ட. திரு” என்னும்‌ பொய்யாமொழிக 


ளாற்‌ புகன்றுளர்‌. திருப்‌ படுதற்கேற்ற பயிற்சியொன்‌ 


அம்‌ கல்வியின்பால்‌ படாதென்பது அத்தெய்வப்‌ , 


புலமையோர்‌ கருத்தாதலற்றான்‌ இவ்வாறு ஓ தினார்‌. 
அத்திரு இனியதாதல்‌ வேண்டின்‌ ௮ஃதுடையார்‌ 
நல்லரா யிருத்தல்வேண்டும்‌,” ராயனார்தம்‌ உள்ளக்‌ 


இடக்கையை நஈன்குற்றுணர்ந்த விரி நூலறிவுடைப்‌ ' 


பரிமேலழகர்‌, *நல்லார்‌' என்பதற்கு ஈண்டுக்‌ “கற்றார்‌” 


௯ 


கலா நிலயம்‌ 


கக்கி ம்க்‌ 1 nn வேண்ன ப ப 3 சாஜி 


[மே 2, 1929 


எனும்‌ பொருளே பொருந்தக்‌ காண்டின்றனர்‌. கற்‌ 
மார்க்கு எய்திய வறுமையைக்‌ காட்டிலும்‌. கல்லாதாரி 
டத்துச்‌ செல்வம்‌ தீது, என்றமையால்‌ செல்வத்தை 
யீட்டுதற்கு இயன்ற நெறியிலும்‌ முறையிலும்‌ பயில்‌ 
வது கல்வியோ ஆகாதென்பது போதருகன்றது. ஆத 
லின்தேவர்‌, கலைகளைத்‌ தொ ழில்களினின்றுவேறுபடுத்‌ 
திப்‌ பின்னதன்‌ உதவியால்‌ ஒருவன்‌ பொருளையீட்டு 
முன்‌ முரன்னதிற்‌ றேர்ந்திருத்தல்‌,தனக்கும்‌ பிறர்க்கும்‌ 
இன்னாது நேராதிருத்தற்‌ இன்றியமையாத தொன்‌ 
றென்பதைச்‌ சற்றேனுமையமின்‌ றி உணருமாறுநாட்டு 
இன்றனர்‌. கல்வியோடு பொருளும்‌ அமையுமாயின்‌ 
அமைக்‌; அலதெனின்‌ கல்வி யொன்றுமே சாலும்‌. 
இதனைமறந்தோ மறித்தோ மறைத்தோ விவகரிக்கின்ற 
இந்நாளுலகம்‌ அல்லலுற்றலையக்‌ கண்கூடாக்‌ காண்‌ 
இன்றோமே. தொழிலையே கல்வியாக்‌க, உயர உயரப்‌ 
பறந்தும்‌ ஆழவாழத்‌ தோண்டியும்‌ வேகவேகமாய்‌ ஓடி 
யும்‌, கல்லிலிருந்து காற்றுவரையிலும்‌ எதனையும்‌ 
பணம்பண மாக்கப்பயின்று இங்குளோர்‌ கண்ணெ 


. லாம்‌ உறுத்தும்படி “(முன்னேற்ற' மடைந்திருக்கின்ற 


மேனாட்டுச்‌ செல்வத்தின்‌ தன்மையென்ன, மெய்ம்‌ 
மைதான்‌ என்ன! (நல்லார்‌ கட்‌ பட்டவறுமையின்‌ 
இன்னாதே, கல்லார்கட்‌ பட்ட இரு" எனுமித்திருக்‌ 
குறளிற்குத்‌ தத்துவ அறிலிமிக்க ஒரு மேனாட்டுப்‌ 


பேராசிரியர்‌ தாமஸ்‌ கார்லைல்‌ என்பார்‌ விருத்தியுரை 


வரைந்துளாசென அன்னார்‌ நூலில்‌ சில வாக்கியங்கள்‌ 
காணலாம்‌. அவைகளை முன்னோரிடத்தில்‌ கூதியுளோ 
மெனினும்‌_— கூறிய ஈல்லன கூறப்பெறும்‌: 


“இங்லார்தில்‌ இந்தக்‌ கைத்தொழில்‌ மிகுதியும்‌ அத 
னால்‌ கொழுத்த செல்வமும்‌; இதுவரையில்‌ யாரையும்‌ 
பணக்கார சாக்யெதில்லை. அர்தப்பணம்‌ பெரும்‌ மாயை, 
யாருக்கும்‌ இன்னும்‌ ௮௮ சொர்தமன்று. யாரைத்தான்‌ 
அது பணக்கார ராக்யெதென்அ கேளுங்கள்‌! முன்‌; 
நூறு நூருய்ச்‌ செலவுசெய்த விடத்தில்‌ இப்பொழுது 
ஆயிரமாயிரமாய்ச்‌ செய்யலாம்‌, உண்மையே; ஆனுல்‌ 
அநைக்கோண்டூ நல்லதோன்றும்‌ நர்ம்‌ அடைய இய 
லாது, 
ஏழைகளாகட்டும்‌ பணக்காரர்க ளாகட்டும்‌, மிதத்‌ 
... தொடு தகுதியாய்ச்‌ செலவுசெய்பவரேனும்‌, நினைக்கு 
' மளவு நிறைந்த பொருளுடையவரேனும்‌; யாரும்‌ இலர்‌. 
சோம்பேறிய சிற்றின்பமும்‌; அற்பமாய குறைவும்‌ சோர்‌ 
- மே மாறிமாறி அவ்விரு இறத்தோர்‌ இடையேயுச்‌ 
தோன்றச்‌ காண்கின்றோம்‌. வாழ்க்கைக்கு வேண்டிய 
சாதன்ங்களெல்லாம்‌ இப்பொழுது ஒருகால்‌ நிறைந்தி 
- ருக்கலாம்‌, ஆனாலோ, அவைகளுக்கடையே ஈல்வாழ்வு 
வாழத்தான்‌ மற்‌. து போய்விட்டோம்‌. இர்தச்‌ செல்வ 
மெல்லாம்‌ இர்திரசாலக்‌ காட்சி, ஈம்மவரில்‌ அதனைத்‌ 
இண்டுதற்கும்‌ யாருக்கு மியலாஅ. வாஸ்தவத்தில்‌ முன்‌ 
னிலும்‌ ஈன்மை இச்செல்வத்தினால்‌ இப்பொழுது 
பெற்ற உணர்ச்சி யாருக்கேனும்‌ தோன்றியிருக்குமா 
யின்‌--ஈல்ல.த; அவர்‌ பேரையும்‌ விலாசத்தையும்‌ எமக்‌ 
குச்‌ சொல்லட்டும்‌. ”' 
மயக்கறத்‌ தெளிந்த மதியுடைய கார்லைல்‌ சொல்‌ 
லிய இச்‌ சொற்கள்‌ ஒவ்வொன்றும்‌ நிச்சயம்‌ இங்கி 
லாந்‌.து முதலிய மேனாடுகளில்‌ இலக்வயெப்‌ பயிற்சியும்‌ 
உணர்ச்சியும்‌ இப்பொழுது மிகமிகக்‌ குறைக்துவிட்‌ 
டத. கார்லைல்‌ விலாசம்‌ வினவி இன்றைக்கு எண்பத்‌ 
தெட்டு வருடங்களாகின்றன. அப்போதைக்கு இப்‌ 


. போது கலைகளின்பால்‌ பற்றுப்‌ பின்னுங்‌ குறைந்து 


ளது; பணமோ பின்னும்‌ பெருகயுள அ; மற்று, அப்‌ 


்‌ 


பணத்தைக்கொண்டு “நரம்‌ நல்லதொன்றும்‌ அடைய 
இயலாத” என்று' அக்காலத்தில்‌ எதிர்மறையாய்க்‌ 
கூறியவர்‌ இக்கால்மிருந்து பார்ப்பாராயின்‌, “(தீமை 
வோன்றே அடைய்‌ இயலும்‌” எனத்‌ தம்‌ வாக்கியதை 
உடன்பாடாக மாற்றவேண்டி நேரிடும்‌. சில தினம்‌ 
களுக்குமூன்‌ சென்னையில்‌ வசிக்கும்‌ ஓர்‌ ஆங்கிலேயப்‌ 
பிரமூகருடன்‌ கல்வியைப்பற்றிச்‌ சிறிதுநேரம்‌ பேச 
லாயினோம்‌. தம்முடைய நாட்டில்‌ இப்பொழுது ஆயி 
ரத்திற்‌ கொருவர்கூட  இலக்யெங்களைக்‌ கட்டியமு 
வார்‌ இலசென்றும்‌, தாங்கள்‌; .ஷேக்ஸ்பியரையும்‌ 


-பைரனையும்‌ டென்னிஸனையும்‌ தூக்கக்‌. கடலிலே 


தள்ளிவிட்டதாகவும்‌, அதனாற்றான்‌ தம்நாடு முன்‌ 
னேற்றம்‌' அடைந்திருக்கன்றதென்றும்‌ பெருமிதம்‌ 
பே௫னாச்‌, தம்மைக்கடலில்‌ தள்ளுமுன்‌ கார்லைலுயும்‌, 
டென்னிஸனுயும்‌, மாத்யூ அர்னால்டு எமர்ஸனும்‌. 
போன்றவர்கள்‌ உரைத்தவைகளைக்‌ கேட்டாலன்றோ 
தெரியும்‌! 

கார்லைல்‌ இங்லொந்தின்‌ முன்னேற்றத்தைப்பற்றி 
கூறியதைப்‌ பார்த்தோம்‌. அவர்‌ ௮ர்‌.நாலைப்‌ பிரசுரஞ்‌ 
செய்ததற்குப்‌ பதினான்‌குவருடங்களுக்கப்பால்‌ டேன்‌ 
னிஸன்‌ என்பவர்‌ மாட்‌ (M௮0) என்னும்‌ தம்‌ கவிக 
ளுள்‌ ஒன்றில்‌ அந்நாட்டின்‌ நிலைமையை நொந்துரைப்‌ 
பதையும்‌. பார்க்கலாம்‌. அதன்‌ கருத்தும்‌ ௮ ம்‌ 
இதையாமல்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்க கனை 
றன்று ஆதலில்‌ அவ நடைய மொழியி லயே ஈண்‌ 
டெடுத்‌ தெழுதலாயினோம்‌. 

Why do they prate of the blessings of Peace ? 
We have made them a curse, 
Pickpockets, each hand lusting for all 
that is not its own: 
And lust of gain, in the sp'rit of cain 
is it better or worse 
Than the heart of the citizen hissing in war 
on his own hearthstone ? 6 
But these are the days of advance, the works 
of tbe: men of mind - 
When who but a fool would have faith in a 
tradesman’s ware or his word ? 
Is it peace or war ? Civil war, asI think, 
and that of akind . 
The viler, as underhand, not openly 
bearing the sword. 
Sooner or later I too may passively 
take the print 
Of the golden-age—why not ? Ihave 
neither hope nor trust; 
May make my heart as a millstone, 
set my face asa flint, 
Cheat and be cheated, and die : who knows? 
We are ashes and dust. 
Peace sitting under her olive, and slurring 
the days gone by 
When the poor ate hovelled together, 
each sex, like swine. 
When only the ledger lives, and when 
only not all men lie 
Peace in her vineyard—yes ? buta 
company forges 106 wine. 

“But these are the days of advance ” எனறும்‌ 
“Golden.age” என்றும்‌ ஆத்தான கவியாயிருந்த ஆல்ப்‌ 
ரெட்‌ டென்னிஸன்‌ வஞ்சப்புகழ்ச்சியாய்‌ இகழ்ர்‌ து; 
கலைக்கல்வியின்‌ ஈலங்களைப்‌ பெற்று நல்லாராகாத ஒரு 


6 
9 


இப்‌ பல க்‌ ப? தாது 
. 2 ட 


மே-2, 1929) 


கலா நிலயம்‌ 


348 


நாட்டினர்‌, செல்வத்தைத்‌ தேடுவதால்‌ ' 'விளைன்ற - 
கொடுமைமிகு நிலையைக்‌ காட்டினார்‌. மாத்யூ. ஆர்னால்ட்‌ 


என்னும்‌ இன்னொரு - புலவர்‌ தற்கால வாழ்க்கையை, ' 


... “090 life unlike to ours ! (we) 
Who fluctuate idly without term or scope, 
Of whom each strives, nor knows for what 

And each half lives a hundred different lives” 

அதிக்‌ பக ன்‌ ட்ட 

8 But fly. our paths, our feverish contact fly ! 
For strong the infection of our mentak strife 
Which, sh it ‘gies no bliss, set spol 
‘for rest” 
என்றும்‌, உரைத்‌ ற்கு பன்ற மறத்தலாகாஅ. - எலிஸ 
பேத்‌ பாரேட்‌ பிரேளனிங்‌ அம்மையாரும்‌, பொருள்‌ 
வளர்த்தலென்ற। பேரால்‌ தொழிற்சாலைகள்‌ அமைத்து 
நடத்துதல்‌ என்னும்‌ முன்னேற்றத்தில்‌ அடக்கி 
கொடுமையைக்‌ 1! சர்தான்‌ கூக்குரல்‌”' என்ற 
வொரு நூலில்‌, ஒதுவோர்‌ கண்கள்‌ கரைர்துநீ ருகுக்‌ 
கும்படி: உருக்கமாய்க்‌ கூறி, இறுதியில்‌ 


“ரந ன look up with their paleand sunken faces, 
And their look is dread to see, 

For they mind you of their angels in high places, 

With eyes turned on Deity. 

“How long’. they say, “How long, O cruel பல்‌ 

Will you stand, to move the world, on a 

|, child’s heart— 

Stifle down ‘with a mailed heel its palpitation, 

And tread onward to, ர்‌ thrown amid 

the mart? 


Our " blood வ க்‌, O. gold —heaper, 
And your purple shows your path! 

But the child’s soul in the silence curses deeper 
Than the strong man in his wrath.” 


என்‌ று, புலம்புஇன்ற செய்யுளை ஒருமுறைக்குப்‌ பன்‌ 
முறை 'யோதினால்‌ முன்‌ டென்னிஸன்‌ சொன்ன 
வகை ச ச்‌ மனமும்‌ சிறிது இள 
குவதாகும்‌. 

இவ்வகை 
முன்னேற்றத்‌ தருக்கொழிந்து தலைசாய்க்கும்படி 
டென்னிஸன்‌, கார்லைல்‌ அனைய மெய்த்திறங்கண்ட 
புலமையோர்‌. செப்புவதாற்றானோ, திருப்பட்ட கல்‌ 
லார்களாய மேனாட்டோர்களிற்‌ சிலர்‌ ௮ன்னவர்களைக்‌ 
£ கடலுளே தள்ளி முழுக்கவேண்டுகன்றனர்‌. யோவான்‌ 
ஸ்நாஈகன து தலையைக்கொய்து ஹெரூட்‌ இதனையே 
செய்தான்‌. நின்திரு வேறு, தனிப்பெரும்‌ பொருள்‌ 
வேறு”என்றுரைத்த பானைக்‌ கடலில்‌ தள்ளிய ஹிர 
ண்யன்‌ தொழிலும்‌ அன்னதே. கல்லார்க்கொரு திரு 
வந்தெய்தியக்கால்‌ ஈல்லாருரைகளை அவர்கள்‌ கேளா 
தஅமன்றி அவர்களைத்‌ தம்‌ பகைவரெனவும்‌ பாராட்டு 
வார்‌. செல்வம்‌ உடையவர்கள்போல்‌ இவர்‌ தோன்ற 
லால்‌, இன்னவர்‌ வாய்நின்ற வரும்‌ மொழிகளெல்லாம்‌ 
கொள்ளத்தக்கனவென்று பேதை ஜனங்கள்‌ நினைத்‌ 
துக்‌ கடலில்‌ முழுக்கென்றால்‌ அவர்‌, இவர்‌ தீயில்‌ 
கொளுத்தெனப்‌ பேசலானெறனர்‌. திரு வேறு தெள்‌ 
ளியராதல்‌ வேறு. 


வெளிப்படையாய்த்‌ தங்களுடைய 


. இன்னாது” என்பதைத்‌ தள்ளரும்‌ 


... இன்னபடி நிரம்பிய நூலுடைய மேனாட்டு அறி 
ஞர்களே தம்முடைய “(முன்னேற்றத்தின்‌ கொடு 
மையை வகுத்துக்காட்டிக்‌ “கல்லார்கண்‌ பட்ட திரு 
வாய்மையாய்‌ 
நாட்டிவைக்க, அரங்இன்றி .வாட்டாடுவார்‌ நம்மவரிற்‌ 
சிலர்‌, அம்முன்னேற்றத்தையே சுட்டிச்சுட்டி, அந்த: 
முறைகளை யே பாராட்டுவதை ஆற்றுவார்‌ எவர்‌ ! 


_ குறளிலுள்ள இச்செய்யுள்‌, மயாதொன்‌.றுந்‌ தீமை | 


யிலாக சொலல்‌: வாய்மையாமோ!”” என்‌ நிருப்பதைப்‌ 
போன்று அபிப்பிராய பேதத்திற்கு இடந்தரக்‌ கூடிய 
அம்‌; மாதர்‌ மனம்போல்‌ வேறுபடும்‌”. என்பதைப்‌ 
போன்று காணுதற்‌ குரியதும்‌ அன்றே. கல்லாதார்‌ 
கண்‌ பட்ட திரு இன்னாது” என்பதன்‌ உண்மையை 
ஏற்‌ ற அதன்படி யாவையும்‌ அம்பது இடை 
யூரயிருப்பதெஅ ! ! கல்வி முத லும்‌, பொருள்வேண்டு 
மெனின்‌. பின்‌ னும்‌, அடையவேண்டிய து உய்வதற்கு 
அமைர்த முறையாயிருக்கப்‌, பழையன கழிதலும்‌ 
புதியன . புகுதலும்‌. டட என்றென்று எண்ணியும்‌ 
செப்பியும்‌, கற்கும்‌ நூல்களின்‌ தன்மையை மாற்றுவர்‌ 
னேன்‌! நூல்களின்‌ தன்மையில்‌ ' மாத்திரமன்றிப்‌ 
போதிக்கும்‌ முறையிலும்‌ தலைகீழ்‌ மாறுபாடு அவசிய 
மாயிற்று. மாணவன்‌ தக்க ஆரிரியனை யடுத்து, அவ 
னோடு உண்டு அவனோடு உறக்க அவனோடு ஓதி, 
அவனோடு வாழ்ந்‌ து தனித்தனி யாகவேனும்‌; இருவர்‌ 
மூவருடன்‌ சேர்ந்தேனுங்‌ கற்றுவந்தான்‌ முன்னாளில்‌. 
நல்லனவொன் றும்‌ இக்காலத்திற்கு ஏற்றனவன்‌ று 
எனு மெர்ருகொள்கை யாவற்றையும்‌ இயக்குகின்ற 
தாகையால்‌, அம்முறையும்‌ பழையதாய்க்‌ கழிக்கப்‌ 
பட்டது. சந்தையிற்‌ கூட்டமாய்ச்‌ சேர்ந்து, இரண்‌ 
டொருவர்‌ தவிர, ஆசிரியன்‌என்ற பேருக்குமமைதி 
யில்லாதார்‌ பலர்க்குக்‌ கைக்கூலி கொடுத்துக்‌ கற்ப 
அம்‌, அவர்‌ நாட்கூலி வாங்கிச்‌ சொல்லித்‌ தருவதும்‌, 
பரீட்சை வைப்பதும்‌, அதில்‌ தேர்வதும்‌ பட்டம்‌ 
பெறுவதும்‌, அப்பட்டத்தைக்‌ கட்டிக்கொண்டு 
வாயையும்‌ வயிற்றையும்‌ காட்டிக்காட்டிக்‌ கட்டிடம்‌ 
கட்டிடமாய்‌ வேலைக்குப்‌ பிச்சையெடுப்பதுமாய்‌ முடி 
இன்ற மாணவன்‌, புதியது புகுத்தியதன்‌ பரிதாப 
உருவமாய்த்‌ திரின்றான்‌. " இர்நிலைகண்டு இசக்கக்‌ 
கொள்கின்ற சில பெரியோர்‌, வெறும்‌ படிப்பினால்‌ 
விளைந்த இக்கட்டு இது; இன்னுங்‌ கொஞ்சம்‌ புதி 
யது புகுத்தினால்‌ எல்லாம்‌ சரியாய்விடும்‌. குண்டூசி, 
இனிமேல்‌ குண்டூசிக்‌ கல்வியைப்‌ படி, பிள்ளாய்‌” 
என்று தேற்றி அதற்காவன முயல்கின்றனர்‌. குண்‌ 
டூ செய்யவேண்டியதே தன்கருத்தாய்ப்‌ படிக்னெற 
பள்ளிப்பிள்ளைகள்‌ அக்குண்டூசியைப்‌ போலவேதான்‌ 
பெரும்பாலும்‌ ஆகிக்‌ குவிகின்றனர்‌. -- தாதாத்‌ 
மியம்‌. 

இவ்விஷயங்களில்‌ நாமிங்குப்‌ பொதுவாய்‌, மிகுதி 
பற்றித்‌ தோன்‌. றுஇன்ற நிலைமையை எடுத்துக்‌ காட்டு 
இன்றோமென்பதை மறத்தலாகாது. இத்தனை (முன்‌ 
னேற்றத்திற்கும்‌'” அதற்குரிய முறைகளுக்கும்‌ தப்பிச்‌ 
சிற்சிலர்‌ மெய்யான கல்வியை அடைகின்றனர்‌; அன்‌ 


னவர்குலம்‌ அழியாமுன்‌ இந்நிலை மாறுதல்‌ வேண்டும்‌. 


244 


கலா நிலயம்‌ 


[மே 2, 1929 


ஏமாங்கதத்‌ திளவரசன்‌ னை பட எல்‌ 


[By Kind. Permission of Messrs. ந. G. PAUL & Co., Madras.] 


4. மண்ணிற்‌ கோரு கண்‌. 

சத்துரு சைனியத்தின்‌ மத்தியில்‌ சரபசூரன்‌ உடனா 

கக்‌. கடாரம்‌ விட்டகன்ற: புஜங்கனது மனம்‌ 
தாவித்தாவிப்‌ "பற்றியும்‌ : அறந்தும்‌ 
நினைத்து விடுத்த எண்ணங்கள்‌ வழி 
யிலேயே பற்பல. போரும்‌ கடாரத்‌ 
திலே நிகழ்த்தி அவ்வரசனை வென்‌ 

றுலன்றோ அந்நாட்டை இவன்‌ விழுங்கிக்‌ 
கொள்வதும்‌ கூடும்‌. அவ்வா நின்‌ றிப்‌ புவனேச்வரனோ 
போரினை எமாங்கதத்திற்கே அனுப்பிவிட்டான்‌. ஆத 
லால்‌, இச்சமரில்‌ தோல்வியுற்றால்‌ ஈஷ்டமேயொழிய 
வெற்றியில்‌ தனக்கு எவ்வகை இலாபமும்‌ இல்லை. 
வெம்‌ போர்‌ ஒன்று வீணே விலைக்கு வாங்யெஅும்‌, 
மனைவியும்‌ மகளும்‌ வெறுக்கப்‌ பழயெமின்‌ றி விஞ்‌ 
இய.து௪.அவும்‌ தன்‌ காரியத்தில்‌ புஜங்கன்‌ கண்டிலன்‌. 
எனவே, ௮ வலமாம்‌ இந்நிலைநின்‌.று நீங்குவதற்கு ஓர்‌ 
வழிதேடல்‌ இன்றியமையாத தாயிற்று, இன்றியமை 
யாதனவெல்லாம்‌ இயற்றலாகுமோ! ஏமாங்கத நாட்டு 
வெந்திறல்‌ வீரர்தம்‌ பேராற்றலும்‌, கொற்றவன்‌ வன்‌ 


° ள்‌ . ௫ . ° » 
மையும்‌, கோட்டையின்‌ காவலும்‌, தன்‌ பகைகடந்த 


ள்‌ 
்‌ 924பச்கத்‌. 
. தொடர்ச்‌ . 


. தோள்களின்‌ உரமும்‌; மேல்காள்‌ சூடிய வாகையின்‌ 


மீளமும்‌; யாவும்‌ இவன்‌ சரபசூரனுக்கு அடிக்கடி 
எடுத்து ஒதினானேனும்‌ அவ்வி ரனோ போரஞ்சதிப்‌ பின்‌ 
“னிடைந்தஇலன்‌. புஜங்க, நீ விளம்பும்‌ வீரமெல்லாம்‌ 
வாய்மையேயானால்‌ ௮௮ என்‌ கருத்திற்குப்‌ பெரிதும்‌ 
இயைந்ததே; ஏதிலர்‌ தமத ஆற்றலைச்‌ சொல்வது 
கேட்கக்கேட்க என்றெடுவாள்‌ வள்ளுறையுள்‌ குலுங்க 
ஈகைக்கன்றது. ஆற்றலுள்ளவர்‌ இயற்றிக்காட்டுவார்க 
எல்லாது இயம்பித்‌ திரியார்‌. ஐய, : உன்‌ மொழியை 
மெய்யாக்க விரைந்து வா,” என்றுரைப்பான்‌ சரப 
சூரன்‌, வாயினால்‌ வெருட்டியே : இத்தானைத்தலைவனை 
ஓட்டிவிடப்‌ பார்த்த வழி புஜங்கனுக்கு இவ்விதம்‌ 
வீணானபின்‌, சேனை நடந்த : தூரம்‌ -கடந்ததேனும்‌ 
அவனது இந்தனையில்‌ தூறையாதும்‌ தோன்றவில்லை 
இவ்வாறு கலக்கமெய்தித்‌ தன்‌ நாட்டினுள்‌ புகுந்த 
புஜங்கன்‌ செவியிலே சீரபசூர னும்‌, “வீர, எம்மிறை 


ம்‌ யுரைத்தவண்ணம்‌ நின்னை யிங்குப்‌ போகவிடு கன்‌ 


றேன்‌. . போர்க்குரிய சமவெளியொன்றில்‌ ' எம்‌ 
சேனையை இறுத்தி இளைப்பாறுவோம்‌, நீயும்சென்று 
உன்‌ படையுடன்‌ விரைவில்‌ மீண்டு சமர்செய்ய வரு 
வாய்‌,” என்று ஓதினான்‌. மறுத்துரைக்க எடுத்த 
நாக்கு புஜங்கன அ பொய்வாயுள்ளே தடுமாறியது. 
இங்கமுகனுக்கு எதிர்‌ சென்று, “வேந்தே, நின்‌ கடை 
வாயில்‌ நெடும்பகை கொணர்ந்துளேன்‌' என்று கூறிப்‌ 
பிறகு அவன்‌ முகத்தைப்‌ பார்ப்பது எவ்வாறெனத்‌ 
தன்னுள்ளே அடித்தனன்‌ புஜங்நன்‌. அவன அ. முக 
மும்‌ கண்ணும்‌ மனக்கவற்சியை வெளிப்படுத்தின. 
அன்ன அ கண்ட சரபசூரன்‌ வியப்பெய்தி, ““ஏனிது! 
புஜங்க, போரென்னலோடும்‌ ஏக்க முறுஇன்றனை? 
களக்‌ கோழைபோலும்‌ நீ!” என்று செப்பவும்‌, புஜங்‌ 
கன்‌ அவனைத்‌ தனியிடம்‌ அழைத்துச்சென்று, “சரப; 
யான்‌ கோழை யல்லன்‌; போரும்‌ எனக்குப்‌ புதிய 
தன்று, யு த்தந்தான்‌ உழக்குந்தோறும்‌ உழக்குந்‌ 
தோறும்‌ வெற்றியே பெற்றியான்‌ பார்த்திருக்கின்‌ 
றேன்‌. கட்கத்தின்‌ மணிப்பிடியும்‌ கழுந்தோடிக்‌ 


இடக்கன்றது சாண்‌. எனி னும்‌ இந்நாள்‌ அந்நினை 
வெலாம்‌ நெழ்ர்‌து அச்சமே மேலிட்டு அலமர நிற்‌ 
இன்றேன்‌!”' என்று நெடி அயிர்த்தான்‌. லு - 

* “நின்னினைவு பிறிதாகப்‌ பேதுறல்‌ எய்தற்குக்‌ கார 
ணம்‌ யாதெனக்‌ கூறுக. புஜங்க, வீரத்திற்கு இழுக்‌ 
இன்றி நின்‌ இடுக்கணைக்‌ களைவ.அங்‌ கூடுமாயின்‌ சூர 
ன.து அணைவேண்டி நீ வாயிழந்தவனாகாய்‌. '' 
மே றுபடி எனதரசனைப்‌ போய்ப்‌ பார்க்க மனம்‌. 
கூசுகன்றேன்‌.'' ்‌ 

. 6ஏன்‌??' , i 

ஏனெனில்‌. ....... .. ஏனெனில்‌... ......உரைத்‌அப்‌ 
பயனில்லை. சொல்வதால்‌ - எனக்குற்ற பரிபவந்தான்‌ 

பெருகும்‌." . 9: 

வீரனா நிற்குப்‌ பரிபவம்‌ உற்றதாயின்‌ அத | 


செய்த குற்றத்தால்‌ விளைவதாயிராது. அம்மன்னன்‌ 


உனக்கு ஏதோ பெருந்தீங்கு இழைத்திருக்கவேண்டு 
மென்று மதிக்இன்றேன்‌. இசாஜபக்தி ஒரு புறமும்‌ 
அதற்கு மாறாக ௮வன்‌ செய்த வஞ்சனையின்‌ செற்‌ 
றம்‌ மறுபுறமும்‌ உன்னை அலைத்துவைக்கின்றன 
போலும்‌.'' 

சரபசூரன்‌ இயம்‌ யெவிச்‌ சொல்‌ இருட்குழம்புபோ 
லடர்ந்திருந்த புஜங்கனது மனத்தை மத்தெனக்‌ 
கடைய, அதனின்று மீண்டுமோர்‌ கைதவம்‌ புதிய 


தாய்த்‌ திண்டெழுந்தது. சமயபுத்தி வாய்த்த தனக்‌ 


கரியது ஒன்றுமில்லை என்று ஒரு நொடியில்‌ புஜங்‌ 
கன்‌ தேர்ந்தான்‌. (தானே இருப்பு வலை பின்னி, அதை 
என்‌ கையில்‌ தந்த, அதற்குள்‌ நேராகத்‌ தானாகவே 
வந்து படுணன்றான்‌ என்றால்‌, செவ்வி சிதையாமற்‌ 
சேகரித்துக்கொள்ளா தொழிவெனே'. எனக்‌ இளர்ந்த 
முகத்தினனாப்‌, (ஐய; ஆற்றலிற்கேற்ற அறிவும்‌ 
உடைய ௩ீ, குறிப்புணர்ந்த ஈன்மதியைக்‌ கொண்டாடு 
பவ னாவேன்‌. எனினும்‌, உணர்வு அறிவுறுத்‌ அம்‌ அவ்‌ 
வழியே செய்கைக்கு உடன்பட்டு வாசாய்‌ ஆயின்‌, 
செறிக்தடர்ந்த என்‌ மனத்தில்‌ ஒந்தித்த நினைவெலாம்‌ 
உன்பால்‌ உரைத்து, நீ கைகொட்டி ஈகையாடற்கு 
ஒரு நிபமே தந்தவனாவேன்‌'? என்றான்‌. 

பிறர்‌ துயரங்கண்டு பேய்ஈகைநகைக்குந்‌ தீய னல்‌ 
லன்‌ யான்‌. கொடுமை யுனக்கு நின்‌ குலமன்னன்‌ ': 
இழைத்துளானாயின்‌ இப்பழியை நானே முன்னின்று 
இிர்த்து வைக்கின்றேன்‌. மற்று, நீ என்‌ மாட்டுச்‌ சூது 
ஏதேனும்‌ சாதிக்கச்‌ சந்தித்துச்‌ சூழ்வாய்‌ ஆனால்‌, 
புஜங்க அச்சதியை நின்‌ சிரத்தொடு செலுத்திட, 
யான்‌ பெறுவது சரதம்‌. வீரத்தினிடத்தில்‌ எனக்குப்‌ 
பொருந்திய ஒரு வாஞ்சனையால்‌ இவ்வுதவி செய்ய 
நான்‌ முன்வருசன்றேன்‌. அதலால்‌ இரண்டகம்‌ 
இழைக்க நினையாய்‌.”” 

சரப, வீரர்தம்‌ வாய்மையில்‌ ஐயம்‌ கொள்வதும்‌ 
வீரமாமோ! வழங்குமுன்‌ வெருட்டலே நின்‌ வழக்கம்‌ 
போலும்‌. ஆயின்‌, நின்பால்‌ யாதும்‌ வேண்டேன்‌. 
இனி, யான்‌ அகன்று படைகொண்டு மீண்டிடுவேன்‌, 
எனினும்‌, ஐய,சரபசூர,பகைத்தெழுந்து உன்னுடன்‌ 
சமர்‌ செய்யவோ எனக்கு மனம்‌ வரவில்லையே.” 

மதோள்வலித்‌ தாழ்வினால்‌ நின்‌ மனம்‌ தளருமா 
யின்‌, எள்ளினன்‌ போ! பலக்குறை வில்லாத காலத்‌ 


ட 


மே ஐ, 3929] 


கலா நிலயம்‌ 


௦45 


அம்‌ போரிலே மாளவும்‌ லாகி என்றுதான்‌ அஞ்‌ 
-தஇியோ...!'' ' 


... வலேயப்படை இயக்கும்‌ றத்தில்‌ 
உனக்குயான்‌ எவ்விதத்திலும்‌ தாழ்ந்தவ னல்லன்‌, 


மறவோய்‌, 


மற்று, உடலெனக்கு ஒரு பொதியென உழலும்‌ 


யான்‌, அச்சமரிலே சாவதோ என அஞ்சியும்‌ செப்‌ 
பினே னல்லேன்‌.”' 


உடையாய்‌, உயிரும்‌ வெறுத்தாய்‌! 


“உரமும்‌ 
ஆயின்‌ வக்கு புறந்தருவ (க) தன்ன! 
புஜங்க? | i 


ஐய, கேள்‌, இந்த யுத்தத்தில்‌ தோற்றாலும்‌ தோற்‌ 
“றேன்‌. உன்னை வென்றாலும்‌ தோல்வியே உற்றவனா 
வேன்‌. சரப, கான்‌ பெறுவதாம்‌ கொற்றத்திற்கே ஆற்‌ 
மாது மனம்‌ நஈலிதின்றேன்‌.” 

புஜங்க, நீ புகல்வதொன்றும்‌ எனக்கு விளங்க 
வில்லை. கல்விப்பயிற்சி யெனக்கு ஒரளவு குறைவே. 
தத்துவ சாத்திர பிரசங்கத்தில்‌ தலையாட்டுவார்போல்‌ 
உரைப்பது உணராமல்‌ வெறுந்தலை அசைத்துப்‌ 
'போகுமப்‌ போலியறிவு பெற்றிலேன்‌. 
“சொல்‌.” 


விளங்கச்‌ 


“(உன்மேல்‌ பெற்ற வெற்றியை விளம்பிச்‌ செயபேரி 
தான்‌ எம்மூரில்‌ முழங்குந்தோறும்‌ என்மார்பிலே 
வாரினால்‌ மோதுவது எனத்‌ அடிப்பேன்‌. சரப, 
அடித்தத்தடித்துப்‌ பதைத்‌ அருகுவேன்‌. அதுவும்‌ 
உன்பால்‌ எனக்குள்ள அன்பினாலென்று எண்ணற்க!'' 

ஐய, உனக்குத்தான்‌ சொல்லத்‌ தெரியவில்லையோ, 
எனக்குத்‌ தான்‌ அறியும்‌ திறம்‌ இல்லையோ, யாதோ! 
அமையும்‌ செவிடும்‌ உசையாடிப்‌ பயனில்லை. புஜங்க, 
“சொல்லவருவதை நேர்முகமாய்ச்‌ சொல்லமாட்டாதவ 
ரிடத்தில்‌ எனக்கு எப்பொழுஅம்‌ சந்தேகம்‌ ஏ ற்படுவ 
. அண்டு.” 

நண்ப, அச்சத்திற்குழ்‌. ஐயத்திற்கும்‌ அறியா 
மையே காரணம்‌ எனது நிலை இருந்தவாறு நீ முத 
லில்‌ ஊ௫த்துணர்ந்த நுண்ணறிவு இதற்குள்‌ அஞ்சி 
யதகொல்‌!.,..சிங்கமுகன்‌ எனக்குப்‌ படுகேடு ஒன்று 
செய்திருக்க அவனுக்கு நான்‌ வெற்றியும்‌ ஆற்றி 
வைப்பதோ! அதுவும்‌ நின்னனைய வீரனை வென்றா, 

என்றே தியங்குகன்றேன்‌.' ' 

என்ன கேடு சூழ்ந்தான்‌ இங்கமுகன்‌?” 

நீயே முதலில்‌ இதனை ஒருவாறு ஊஇத்துளாய்‌ 
என்பது கருதியே உன்வயின்‌ கூறினேனல்லா அ, மற்‌ 
.றபடி அரசனுக்கு விரோதமாய்‌ மாற்றான்‌ காதில்‌ இவ்‌ 
.வுசை ஓதியும்‌ இரேன்‌.” 

6 புஜங்க, சிங்கமுகன்‌ நினைத்த கேடுதான்‌ என்ன? 
அதைத்‌ தீர்க்குமாறும்‌ எவ்வாறு? இயம்புதி நானும்‌ 
என்னனியும்‌ நின்னுடைமை. கெடுப்பவரைக்கெடுத்‌ 
அத்‌ தருமத்தை நாட்டிய பெருமையை என்தலைவன்‌ 
புவனேச்வர வள்ளலுக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்க்‌ 
இன்ற புண்ணியம்‌ எனதாகட்டும்‌,” என்று சாற்றி 
ன்‌ சரபசளூரன்‌. 

சொல்லிவைத்த காரியத்தைச்‌ சிதைத்துவிட்ட 
செய்கைக்கு அஞ்சித்‌ தன்னரசன்பால்‌ செல்ல நாணி 
அனாப்ப்‌ புஜங்கன்‌ வேறு மார்க்கம்‌ காணாததால்‌ சரப 
சூரனிடத்தில்‌ உண்மையைக்‌ கூறியே அவன்கால்‌ 
பணிந்து, (போர்‌ ஒழிந்து நின்னாடு மீண்டேகு' என்று 
வேண்டிக்கொள்ள எண்ணித்தான்‌ அவனைத்‌ தனி 


. ஒருநாள்‌...” 


யிடம்‌ அழைத்து உள்ளதைச்‌ சொல்லத்‌ தொடங்கி 
னான்‌. ஆனால்‌ கபடற்ற நெஞ்சுடைய சரபசூரன்‌, அவி 
யும்‌ சுடரிற்கு நெய்‌.பெய்வதுபோல்‌ 'இவ்வொரு வாச 
கம்‌ உரைத்துவிடலாயிற்று, இதுதான்‌ சமயம்‌. முன்‌ 
கட்டிய மனக்கோட்டை இடிந்துஇடந்த புழுதியின்‌ 
மீதே புஜங்கன்‌ படிப்படியாய்‌ மற்றொரு கோட்டை 
கட்ட ஆரம்பித்தான்‌. ஆகாயசிற்பத்தில்‌ அளவிறந்த 
வன்மை வாய்ந்த இவன்‌, திண்ணிய உதவி. தருகின்‌ 
றேன்‌ என்று சரபசூரன்‌ அளித்த வாக்கைக்‌ கை 
கடக்க விிவனோ! “வீர, நினக்கு அரியதொன்‌ றில்லை. 
ஈட்பெனும்‌ தன்மையே நின்வயின்‌ காண்‌இன்றேன்‌. 
அஞ்சல்‌ அஞ்சல்‌, என நீ வகுத்தமொழி எனது 
உள்ளத்தைக்‌ கவர்‌ன்றது.'” என்றனன்‌ புஜங்கன்‌, 
(அம்‌ ஐய, இன்னும்‌ நீ ஆவன உரைத்திலாய்‌!'' 
“சரப, கேள்‌. ஓங்கு புகழ்‌ ஏமாங்கதந்‌ தாங்கும்‌ 
சிங்கமுகன்‌ என்பான்‌, ஐய, இந்த அரசன்‌, சிங்க 
முகன்‌ என்பவன்‌, தொல்லாண்மைக்‌ கோவேந்தர்‌ 
வீற்றிருந்த ஆதனத்தில்‌ வீற்றிருக்குமிவன்‌.  .. . .இற்‌ 
நாட்டின்‌ ஒருபாதி எனக்குத்‌ தந்து முடிசூட்டி வைக்‌ 


- தின்றேன்‌ என்றுரைத்த சொல்‌ மறுத்துவிட்டான்‌.” 


புஜங்க, இந்நாட்டை உன்னோடு பகர்ந்தாளச்‌ 
சிங்கமுகன்‌ எச்சசளட்‌ என வினவினன்‌ சரப 
சூரன்‌. 

யின்‌ என்ன ! நான்‌ சொல்வது பொய்யேயோ?, 
இவவுரையில்‌ உண்மைகடந்த எழுத்து ஒன்றேனும்‌ 
இருக்குமாயின்‌ என்வாள்‌ உறைநின்று . கழலாமல்‌ 
போகட்டும்‌. வேதபுரியும்‌ வெகு தூரத்திலில்லை. 
எனக்கு அரசிருக்கையாக அமைத்ததாம்‌ அந்நகர்‌. 
புதுச்சுதையின்‌ மணம்மாறாச்‌ சுவர்களோடு அங்குக்‌ 
கோட்டை. கொத்தள கூடகோபுர வரிசைகள்‌ திகழக்‌ 
காணலாம்‌. நீ நிற்கும்‌ இப்பூபாகம்‌ எனதே வாய்மை 
யில்‌ ஆய்விட்ட அ. வெண்ணெய்‌. திரண்டெழும்‌ 
போது, ஐய, அப்பொய்மன்னன்‌ சரழிகில்‌ உடைத்‌ 
அச்‌ இதைத்துவிட்டா னென்றால்‌...... 

இஃ துனக்கு ஈன்கொடையாய்த்‌ தர இசைந்தன 
னோ சிங்கமுகன்‌?” 

நன்கொடையுமன்று. நாட்டை யெடுத்து நன்‌ 
கொடை அளிப்பவன்‌ சிங்கமுகனோ! கொடுவென்று 
ஒருநாளும்‌ நானவனைக்‌ கேட்டதும்‌ இல்ல்‌. ன்‌ 

மற்‌ ற?” 

(செவ்வியிற்‌ செய்தவோர்‌ பேருதவிக்கே பிரதிபல 
னாக எனக்கவன்‌ நாடளிக்கச்‌ செப்பினான்‌. பின்‌ அவன்‌ 
அர்நன்‌ நியை மறந்தான்‌. மண்ணைப்பிரிய மனங்கொள் 
ளாப்‌ பேராசையும்‌ புகுந்து அவன்‌ நாக்கை அழித்து 
விட்டது.” 

(எதற்குப்‌ பிரதிபலன்‌ ஏமாங்கதத்தின்‌ பாதியே 
ஆய?” 

என்னென்றுரைப்பேன்‌, ௪ரபசூர! உண்மையில்‌ 
இத்தேயத்து அரசுரிமை சிங்கமுகனுக்கு இல்லை. 
வாஸ்தவத்தில்‌ புஜங்கனுக்கு ஒரு பிரதி 
பலன்தான்‌ கற்பனை செய்ய முடியவில்லை, பொய்‌ 
யும்‌ பொருந்தியிருக்க வேண்மொதலால்‌ முன்னரே 
நினத்‌ துவைக்காமா லிப்பொழுது வாயெடுக்க வகை , 
காணாமல்‌ திகைத்தான்‌ புஜங்கன்‌. ஆதலால்‌ அவன்‌ 
தொடங்கிய வாசகத்தை இடை மறித்து, (ஐய, 
சரபசூர, எனக்குத்‌ திங்கே செய்துளான்‌ ஆனாலும்‌ . 


mm மாரு வ ததவ க கை ய படவ டப்ப 


என்ன்மா களாம்‌ அவத அசைய 


₹ 


கலா. நிலயம்‌ 


[மே A 1929 


அவன்மாட்டு நான்‌ புரிந்த தன்மையைப்‌ பிறரறிய 
ஒதுதற்கு வெள்குகன்றேன்‌. வலக்கரம்‌ வழங்யெ உத 
வியை இடக்கரம்‌ உணர ஒண்ணாதென்பர்‌. நாட்டின்‌ 
இறம்‌ எனக்கவன்‌ ஈல்கநினைத்த நிமித்தந்தான்‌ நவில 
அற்றேனாயின்‌ அவன்‌ குலத்திற்கே ஊனமாம்‌ சில 
செய்தி தெரிவிக்க வேண்டி நேரிடும்‌. பாசேனும்‌ எனக்‌ 
குப்‌ பயக்கா தொழியினும்‌ ஒழிக. நான்‌ புரிந்த உத 
வியை நானே புகழ்ச்‌ துரைக்க மாட்டேன்‌,” என்று 
மொழிக்கு மொழி முரண்முழங்கப்‌ பகர்ந்தான்‌. 
“அம்‌, புஜங்க, தற்புகழ்ச்சி தகாதெனும்‌ நின்‌ 
தன்மை நன்று. எத்தகையது அவ்வுதவி யென்பதும்‌ 
இத்தருணம்‌ பொருளில்லை. மன்னன்‌ ஆயினோன்‌ ஒரு 
வன்‌ வாயினால்‌ சொன்ன வார்த்தையைச்‌ இதைத்‌ 
தனன்‌ என்றபின்‌ அவனைச்‌ சும்மாவிவெதோ என்பதே 
எம்கருத்‌.து இங்கு ஆதல்‌ வேண்டும்‌. நிருபர்‌ நாவிற்‌ 
கும்‌ ஒருநெறி யுளதென்று நாட்டிவைக்கன்றேன்‌.'' 


த்‌ அ வடக ல நு ம்‌ 


அப்‌ 


“ஆயின்‌, நீ யொன்று செய்திடல்‌ இன்று இன்நி' 
யமையாததாயுள து. எனக்கெனச்‌ சமைத்த வேதபுரி 
யும்‌ வறிதேடெக்காமல்‌ அங்குநாம்சென்று உன்‌ உத்‌: 
தம கரங்களாலே என்சரத்தில்‌ முடிசூட்டி ' வைப்பா 
யாயின்‌, ஈண்ப, தமியனை யளித்த,து மல்லாமல்‌ சிங்க: | 
முகன்‌ சூதையும்‌ செற்றவனாவாய்‌. புவனேச்வர வள்‌ - 
ளல்தான்‌ போக்யெ இப்படை, வீரமன்‌ றி வாய்மை: | 
யும்‌ சாதித்தபடி யாகும்‌,” எனப்‌ புஜங்கன்‌ தொழுத- ர்‌ 
தற்கு எதிராகச்‌ சாபசூரன்‌, (செய்தேன்‌' என்றனன்‌. 
ஈடந்த சேனையும்‌ நெறிமாறி வேதபுரியை நோக்கப்‌: 
பாய்வதாயிற்று. வழிதான்‌ புஜங்கனுக்‌ கெளிதில்‌- 
மாளுமோ! சடாரப்‌ படைத்தலைவனைப்‌ போற்றுவதும்‌. 
புகழ்வதும்‌, தான்‌ செலுத்தவிருக்கும்‌ ஆட்சியின்‌ : 
கொள்கையை விளக்குவஅமாய்ப்‌ புஜங்கன்‌ வேத 
புரிக்கு இடையுள தூரத்தை அளக்க முயல்பவனா- 
யினான்‌. 


லையா ல 


பி மீ 


3. அப்பர்‌ சவஸ்தல யாத்‌ இரைகளைப்பற்றிய புராண வரலாறு 


12. பாண்டியநாட்டூ ஸ்தலயாத்திரை. 

ப்பர்பாண்டியநாட்டுக்‌ கெழுந்தருளத்தென்‌ திசை 
உயிற்போய்த்‌ திருப்புத்தூர்‌ என்‌ னும்‌ திருப்பதியில்‌ 
தங்கினார்‌. அங்கு அவர்‌ பாடிய திருத்‌ 
தாண்டகப்பதிகம்‌, “இருப்புத்‌ தூரில்‌ 
திருத்தளியான்‌ காணவனென்‌ “இந்‌ 

, தையானே'' என்னும்‌ முடிவுபெற்ற 
பத்து பாசுரங்கள்‌ அமைந்தது. இதஅக்காலத்தில்‌ 
அழயெ ர்வீடுகள்கிறைர்‌ த தென்றல்‌ சுகமாய்‌ வீசப்‌ 
பெற்ற வீதிக ளுடையதெனவும்‌, $ நீர்வளம்‌ ஏ நில 
வளம்‌ பொருந்திய தெனவும்‌ இப்பாசுரங்களிற்‌ காண்‌ 
இன்றோம்‌ % . 
* இது அம்மயநாய்க்கனூர்‌ ஸ்டேஷனிலிறாநக்து வட 
இழக்கே 16-மைலில்‌ உள்ள திருக்சொடுங்குன்‌ றத்திற்கு 
(பிரான்மலை) தென்டழக்கே மட்சாலை மார்க்‌ சமாய்‌ 15 


881 பக்கத்‌ 
தொடர்ச்சி 


மைலில்‌ உள்ளது. 
* “செறிபொழில்‌ சூழ்‌ மணிமாடத்‌ இருப்புத்‌ அரில்‌ 
இருத்தளியான்‌ காணவனென்‌ சிந்தை யானே? 
திறாப்புத்‌ கார்‌_— திருத்தாண்டகம்‌ 7. வரி &. 
இ க அக வக்தநத்கக ந 0869 எச்‌ அர்தண்‌ தென்றல்‌ 
இக்கணைந்து வருமருங்கிற்‌ நிருப்புத்‌ அரில்‌ 
இருத்தளியான்‌ காணவனென்‌ இர்தையானே'' ஷி. 8, 
டட வளங்கொண்‌ மேதி 
சேடேறி மடுப்படியுர்‌ திருப்புத்‌ அரில்‌ 
திருத்தளியான்‌ சாணவனென்‌ இந்தை யானே” டெக்‌. 
ஏ “புரிந்தமார்‌ தொழுதேத்தும்‌ புகழ்தக்‌ கோன்காண்‌ 
போர்விடையின்‌ பாகன்காண்‌ புவனமேழும்‌ 
விரிச்‌ தபல வுயிராகி விளங்கி னான்காண்‌ 
விரைகொன்றைக்‌ கண்ணியன்‌ காண்‌ வேத நான்கும்‌ 
தெரிர்‌ துமுதற்‌ படைத்தோனைச்‌ சிரங்கொண் டோன்காண்‌ 
இர்த்தன்சாண்‌ திருமாலோர்‌ பங்கத்‌ தான்சாண்‌ 
£ இருந்‌ துவயல்‌ புடைதழுவு திருப்புத்‌ அரில்‌ 
இருத்தளியான்‌ காணவனென்‌ சிர்தை யானே?! ஷு. 1, 
% திருஞானசம்பந்தர்‌ திருப்புத்தூரில்‌ பாடிய தேவா 
ரத்தை நோக்கின்‌ அப்பர்‌ இவ்வூரைப்பற்றிச்‌ சொல்லியவற்‌ 
்‌ நின்‌ உண்மை விளங்கும்‌, 


இருப்புத்‌ தாரை அப்பர்‌ நீங்கித்‌ திருவாலவாய்‌ என்‌” 
னும்‌ பாண்டிய ராஜதானிப்‌ பட்டணமாயெ மதுரை 
யில்‌ சொக்கனாதர்‌ திருக்கோயிலுக்குச்‌ சென்று வலம்‌ ந்‌ 
வந்து பின்‌ உள்ளேசென்று, 8தென்கூடல்‌ திருவால: 
வாய்ச்‌ வெனடியே இந்திக்கப்‌ பெற்றே னானே'' என்‌ 
னும்‌ திருத்தாண்டகமும்‌, ஆலவாயி லப்பனே *- 
அருள்‌ செய்யாயே" என்னும்‌ திருரேரிசையும்‌ பாடி 
னர்‌.அந்ஈகராளாம்‌ கூன்றிமிர்ந்த சுந்தரபாண்டியனாரும்‌,. 
மங்கையர்க்கரசியாரும்‌ குலச்சிறைகாயனாரும்‌ வணக: 
இத்‌ தன்னைத்‌ தொழுதேதித அவர்‌ மதுரையில்‌ சல: 
கால மிருந்ததாகச்‌ சேக்கிழார்‌ கூ வார்‌. ஆயினும்‌. 
மங்கையர்க்கரசயார்‌, குலச்சிறையார்‌ இவர்களைப்பற்‌- 
றிய குறிப்பு அப்பர்‌ தேவாரத்தில்‌ காணப்படவில்லை. 
காரணம்‌ யாதோ. இதன்றியும்‌ இவ்விரண்டு பதிகங்‌' 
களிலும்‌ சமணரைப்பற்றியவிஷயம்‌ யா அம்‌ எடுத்துக்‌ ட , 
காட்டவில்லை. இவற்றிலுள்ள பாசுரங்கள்‌ சுத்த: 
மான பக்தரசமும்‌ ஞானரசமும்‌ 1 நிறையப்பெற்று 
விளங்குகின்றன. 

மதுராபுரியிற்‌ சிலகாளிருந்து தெற்கே செல்வாரா 
யினசாய்த்‌ இருகாவுக்கரசுநாயனார்‌ இருப்பூவணத்தை: 


* ஒருமருர்‌ தாட யுள்ளா யும்பரோ டுலகுச்‌ கெல்லாம்‌ 
பெருமருர்‌ தாட நின்றாய்‌ பேரமு தின்சு வையாய்ச்‌ 
கருமறார்‌ தாட யுள்ளாய்‌ ஆளும்வல்‌ வினைகள்‌ திர்க்கும்‌ 
அருமருச்‌ தால வாயி லப்பனே யருள்செய்‌ யாயே : 

_ திருவாலவாய்‌-திருரேரிசை-3, 
1 வாயானை மனத்தானை மனத்து ணின்ற 
கருத்தானைக்‌ சருத்தறிர்து முடிப்பான்‌ தன்னைத்‌ 
தூயானைத்‌ தாவெள்ளை யேற்றான்‌ தன்னைச்‌ 
சுடர்திங்கட்‌ சடையானைச்‌ தொடர்ர்‌து நின்றென்‌ 
தாயானைத்‌ தவமாய தன்மை யானைத்‌ 
தலையாய தேவாதி தேவர்க்‌ கென்றும்‌ 
சேயானைச்‌ தென்கூடல்‌ இருவால வாய்ச்‌ 
வெனடியே சிந்திக்கப்‌ பெற்றே னானே. 
_ திருவாலவாய்‌ - திருத்தாண்டகம்‌, 6 


© 


| 


- 


“மே ஐ, | 1929] 


“யடைக்தார்‌ $. கோவண முடித்த கோலமும்‌ * கோளர 


வசைத்த கோலும்‌, 1 சாம்பல்பூசித்‌ திருவுரு 


- விளங்குவதும்‌ 1 யாவர்‌ சத்திரத்தில்‌ எழுதக்கூடும்‌ 


என்னும்‌ கருத்தைக்‌ காட்டுவதுசோல்‌, பதினொரு 


-பாசுரங்க ளமைந்த ஒரு இருத்தாண்டகப்‌ பதிகத்தில்‌ 
-(பூவணத்தெம்‌ புனிதனார்க்கு" எவ்வெவ்வித அலக்‌ 


காரங்கள்‌ காணப்படுகின்றன வென்பதைப்‌ பாடினார்‌. 
இ. 


திருப்பூவணத்தினின்று திருவிராமேச்சுரத்தை 


"நோக்செ்‌ சென்றனர்‌.% (மதியினான்‌ மால்செய்‌ கோயி”: 


ஐக்‌ கண்வெணங்இத்‌ தமிழ்மாலைகள்‌ பாடுவாராழினர்‌. 
அப்பதிகங்களுள்‌ இக்காலத்தில்‌ நமக்குக்‌ இடைத்த 
திருநேரிசை ஒன்றே சேக்கிழார்‌ காலத்திலுமிருந்த 
பதிகமென்று நாம்‌ அ நுமானிக்கலாம்‌. எனெனில்‌ 
திருக்குறுந்தொகை இருத்தாண்டகங்கள்‌ வழங்கி 
யிருப்பின்‌ அவற்றைச்‌ சேக்கிழார்‌ மொழியாதுவிடார்‌. 
இப்பதிகத்‌ திருரேரிசைப்‌ பாசுரங்கள்‌ பதினொன்‌ 
றும்‌ மிகவும்‌ அற்புதமானவை. இலங்கையிலிருந்த 
அரக்கர்கீள்‌ ர்‌ குன்றுபோற்‌ ரோளாடையவ ராயினும்‌ 
.குணமில்லாதவர்க ளென்றும்‌; பாசமும்‌ கழிக்கில்‌ 
லார்‌” என்றும்‌, $ ((ஆர்வல நம்மின்‌ மிக்கார்‌” என்ற 
வவ்‌ வாக்கர்‌ 6 பலவுநா டீமை செய்த பார்தன்மேற்‌ 
.குழுமி வந்து, கொலைவிலார்‌ கொடியர்‌” என்றும்‌, அத்‌ 
-தகையரைப்‌ பொருது தொலைத்த திருமால்‌ செய்த: 
கோயிலை நாடி வாழ்வதே நன்னெறி யென்றுங்கூறி 
னர்‌. இப்பதிகம்‌ இசாமஇராவண யுத்தத்தை, இராமா 
யணவிஷயத்திற்குப்‌ பேதமாகச்‌$சில இடங்களிற்‌ கூறு 
.இன்றது. கூர்மபுராண ஆதாரவைக்‌ கொண்டோ, 
மற்று எந்த ஆதரவாலோ, இத்தகைய பேதங்கள்‌ ஏற்‌ 
.படுதன்றன வென்பதைக்‌ கற்றோர்‌ ஆராய்தல்‌ நலம்‌, 
AD ES A A ரலி ண்பன்‌ பயக கிம்‌ வபல்தய அமயல்ி 
& திருப்பூவணம்‌ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்‌, ஸ்டேஷனி 
விருந்து இழச்கே கற்சாலை மார்க்கமாய்‌ அரைமைலில்‌ 
“கோயி விருக்கறத. 
* படைமலீர்த மழுவாளு மானும்‌ தோன்றும்‌ 
பன்னிரண்டு கையுடைய பிள்ளை தோன்றும்‌ 
ஈடைமலிந்த விடையோடு கொடியும்‌ தோன்றும்‌ 
்‌ நான்மறைபி னொலிதோன்று நயன்‌ தோன்றும்‌ 
உடைமலிர்த கோவணமும்‌ ளும்‌ தோன்று 
மூரல்லவெண்‌ சிரமாலை யுலாவித்‌ தோன்றும்‌ 
புடைமலிர்த பூதத்தின்‌ பொலிவு தோன்றும்‌ 
பொழில்‌ திகழும்‌ பூவணத்தெம்‌ புனிதனார்க்கே 
_— திருப்பூவணம்‌: திருத்தாண்டகம்‌ 4 
ர்‌ செறிகழலும்‌ திருவடியும்‌ தோன்றுந்‌ தோன்றுர்‌ 
திரிபுரத்தை யெரிசெய்த சிலையும்‌ தோன்றும்‌ 
நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்று 
நெற்றிமேற்‌ கண்தோன்றும்‌ பெற்றச்‌ தோன்றும்‌ 
மறுபிறவி யறுத்தருளும்‌ வகையும்‌ தோன்றும்‌ 
மலைமகளுஞ்‌ சலமகளு மலிந்து தோன்றும்‌ 
பொறியரவு மிளமதியும்‌ பொலிர்‌ த தோன்றும்‌ 
பொழில்திகமும்‌ பூவணத்தெம்‌ புனிதனார்க்கே 1 
_டை- 
14 பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும்‌. 
பொழிறிகழும்‌ பூவணச்செம்‌ புனிதனார்க்கே *? 
ழூ 1-வறி 4* 
* இருவிராமேச்சுரம்‌-திருகேரிசை 1 வது பாசுரம்‌. 
ர்ஷi்டே6கேக&8, 
1 (உதாரணம்‌) 
கோடி மாதவங்கள்‌ செய்து குன்றினார்‌ தம்மை யெல்லாம்‌ 
வீடவே சக்க ரத்தால்‌ எறிம்‌துபின்‌ னன்பு கொண்டு 
தேடிமால்‌ செய்த கோயில்‌ திருவிரா மேச்சு ரத்தை 
காடிவாழ்‌ நெஞ்ச மேரீ ஈன்னெறி யாகு மன்றே 
_ தருவிராமேச்சுரம்‌ - திருநேரிசை 9. 
ஓ 


கலா நிலயம்‌ 


847 


முத்துக்கள்‌ விசேஷமான இச்சமுத்திர இர்‌. ட. 


கேத்திரத்தை விட்டபின்னர்‌, திருநாவுக்கரசு நாய 
னர்‌ பாண்டியநாட்டின்‌ தெற்குஎல்லையா யுள்ள திரு 
நெல்வேலிக்குச்‌ சென்று, காளையார்கோயில்‌ என 
வழங்கும்‌ திருக்கானப்பேர்‌ முதலிய கோயில்களை த்‌ 
தொழுது பதிகங்கள்‌ பாடினார்‌ என்று பெரியபுரா 
ணம்‌ கூறும்‌ 1. ஆயினும்‌ திருநெல்வேலி, திருக்கானப்‌ 
பேர்‌ முதலிய பாண்டியநாட்டுத்‌ திருப்பதிகளில்‌ அப்‌. 
பர்‌ பாடிய பதிகங்கள்‌ திருமுறைகளில்‌ ஈமக்குக்‌ 
கிடைக்கவில்லை. 
18. அப்பர்‌ திருப்புகலாருக்கு மீண்டதும்‌ 
.... அப்பதியின்‌ பாடல்களும்‌. 

பாண்டிகாட்டிலுள்ள ஸ்தலங்கள்‌ எங்கும்போய்‌ 
வணக்‌ஓ, அப்பர்‌ சோழகாட்டுக்கு மீண்டனர்‌. அந்‌ 
நாட்டி லுள்ள பல திருப்‌ பதிகளைப்‌ பின்னும்வணங்இத்‌ 
தொழுது திருப்புகலூருக்கு வந்து சேர்ந்தார்‌. இந்‌ 
நகரில்‌ அப்பர்‌ அன்புடனே நாடோறும்‌ கோயில்‌ வாச 
லில்‌ கையினாற்‌ செய்யக்கூடிய திருத்தொண்டுகளைச்‌ 
செய்து அளவற்ற பக்தியுடன்‌ வாசம்செய்து வர்‌ 
தனர்‌. இக்காலத்திலே,நின்ற திருத்தாண்டகம்‌, தனித்‌ 
தாண்டகம்‌, க்ஷேத்திரக்கோவை திருத்தாண்டகம்‌; 
குறைந்த திருநேரிசை (கொன்றை மலர்ச்சடையார்‌ 
பாற்‌ குறைந்தடைந்த நேரிசை") தனித்‌ திருநேரிசை 
முதலான பதிகங்கள்‌ பாடியருளினார்‌. ஆருயிரின்‌ , 
திருவிருத்தமும்‌; சைவத்தைக்‌ குறித்துச்‌ சொல்லிய 
தசபுராணங்களைச்‌ சுருக்கிச்‌ சொல்லிய பதிகமும்‌ 
பாவநாசப்‌ பதிகமும்‌; “சேரக்கறையோ வென்‌ நனி 
நெஞ்சமே” என்று பலதரம்‌ எதிர்‌ நின்று சொல்லிய 
பதிகமு முதலாகிய பிறவும்‌ இக்காலத்தில்‌ 
தென்று பெரியபுராணம்‌ கூறும்‌. 


பாடிய 


இத்தகைய நன்னிலையில்‌ நின்ற அப்பர்‌ உழை 
வாரத்தால்‌ திருக்கோயில்‌ வாசலில்‌ புற்களைச்‌ செதுக்‌ 
கும்போது உழைவாரப்படை நுழைந்த விடங்களெல்‌ 
லாம்‌ பொன்னும்நவரத்‌ தினங்களும்‌ விளங்கும்படி. சிவ 
பெருமானார்‌ திருவருள்‌ புரிந்தனர்‌. அப்பரோ பொன்‌ 
னையும்‌ இரத்தினங்களையும்‌ ஒருபொருளென மதியாத 
வராய்ப்‌ பருக்கைகளுடன்‌ உழைவாரத்திலேந்திப்பூங்‌ 
கமல வாவியிற்‌ புகவெறிந்தார்‌. இச்சோதனை செய்த 
பெருமானார்‌ பின்னரும்‌ தெய்வலோகப்‌ பெண்களை 
வானின்று இழிந்து இவர்‌ முன்னர்‌ ஆடல்‌ பாடல்‌ 
கள்‌ செய்யத்‌ திருவுள்ளம்‌ வைத்தனர்‌. அங்ஙனமே 
அரம்பையர்கள்‌ பலர்‌ நாயனார்முன்‌ வந்து பலரேரம்‌ 
காமத்தை மூட்ட முயன்றனர்‌. அப்பரோ, பரமசிவன்‌ 
இருவடிகளிலுள்ள மனது தளர்வுறாமல்‌ தமது திருப்‌ 
* வரைகளொ்‌ தேயுயர்க்த மணிமுடி யரக்கர்‌ கோனை 

விரையமுற்‌ றறவொடுக்கி மீண்டுமால்‌ செய்த கோயில்‌ 


இரைசண்‌ முத்தால்வ ணங்கும்‌ திருவிரா மேச்சு ரத்தை 
உரைகள்பத்‌ தாலு ரைப்பா ருள்குவா ரன்பி னாலே 
_ திருவிராமேச்சுரம்‌- இருரேரிசை-&, 
* அங்குறைந்து சண்ணுதலா ரருள்குடி யசன்றுபோய்‌ 
பொங்குதமிழ்த்‌ திருராட்டுப்‌ புறம்பணைசுழ்‌ ரெல்வேலி 
செங்கண்‌ விடை யார்மன்னுர்‌ திருக்கானப்‌ பேர்முதலா 
வெங்குசிகழ்‌ தானங்க ளெல்லாம்புக்‌ கிறைஞ்சுவார்‌ - 


தொழு.துபல வசையாலுஞ்‌ சொற்றொடைவண்‌ டமிழ்பாடி. * 


வழுவில்‌ இருப்‌ பணிசெய்து மனங்கசிவுற்‌ றெப்பொழுது 
மொழுயெகண்‌ பொழிபுனலு மோவாது சிவன்றாள்கள்‌ 
தழுவியரிர்‌ தையிலுணர்வுர்‌ தங்யெர£ீர்‌ மையிற்‌ சரித்தார்‌ 


பெரியபுராணம்‌, 410-411." 


ந்‌ 


546 கலா நிலயம்‌ 


பணிகளி லாழ்ர்திருந்தார்‌. பின்னரும்‌ இருவினைகளை 
யும்‌ நோக்கத்‌ திருவாரூர்‌ அம்மானுக்‌ காள்யான்‌ உம்‌ 
கான்‌ தபபன ்‌” என்று என்று பொய்ம்‌ 
மாயப்‌ பெருங்கடலுள்‌'' என்னும்‌ திருத்தாண்டகம்‌ 
பாடினார்‌. % புத்தி யாதும்‌ சபலமடையாத திருநாவுக்‌ 
கரசை அரம்பையர்கள்‌ வசப்படுத்தச்‌ சக்தியற்ற 
வர்களாய்‌ அவரை வண ங்க நீங்கர்‌. 
உ. 14 அப்பர்‌ முத்தி பேற்றது. 
திருப்புகலூரில்‌ அப்பர்‌ மெய்‌ யன்பின்நெறி வழு 


வாது திருத்தொண்டு செய்தவருநாளில்‌, இனிச்‌ 


சேவடிக்‌ ழிருத்திடும்‌. என்று எழுகின்ற % ஞானத்‌ 


தால்‌,திருவிருத்தங்கள்‌ ரபலபாடி ; இத்திரை மாதத்தில்‌ 


சதய நட்சத்திரத்தில்‌ “எண்ணுகே னென்சொல்லி 
யெண்ணுகேனோ'என்னும்திருத்தாண்டகம்‌எடுத்துத்‌ 


* துப்பினைமுன்‌ பற்றறா விறலே மிக்க 
சோர்வுபடு சூட்சியமே சுகமே நீங்கள்‌ 
ஒப்பனையைப்‌ பாவித்திவ்‌ வுலக மெல்லாம்‌: 
உழறுமிது குறைமுடிப்பீர்க்‌ கரிதே யென்றன்‌ 
வைப்பினைப்பொன்‌ மதிலாரூர்‌ மணியை வைகன்‌ 
மணாளனையெம்‌ பெருமானை வானோர்‌ தங்கள்‌ 
அப்பனைச்செப்‌ பிடவடைவேன்‌ உம்மால்‌ நானும்‌ 
ஆட்டுணே னோட்டர்திவ்‌ கலையேன்‌ மின்னே 
_ திருவாசூர்‌-திருத்தாண்ட்கம்‌-5. 
மின்னே”? . என்று ஓவ்வொரு பாசுரத ்‌ இறுதியிலு 
முள்ள மொழியை மக முன்னிலையாய்க்‌ கொள்ளலும்‌ 
பொரும்‌ அம்‌. . 
த்‌ 


திருப்பாட்டிறுதிதோறும்‌ (உன்‌ அடிக்கே போ அன்‌ . 


றேன்‌ 1 பூம்புகலூரீ மேவிய புண்ணியனே”! என்று 
பாடிப்‌ பரமசிவன்‌ இருவடிநீழலை யடைந்தனர்‌. தேவர்‌ 
கள்‌ மலர்மாரி பொழிந்தனர்‌. ஆகாயத்தில்‌ ஐவகைப்‌- 
பட்ட பெருத்த வாத்திய ஒலிகள்‌ நிறைந்தன, 
* தன்னைச்‌ சாணென்று தாளடைர்தேன்‌ : 
தன்னடியடையப்‌ 
புன்னைப்‌ பொழிற்புகலூ ரண்ணல்‌ செய்வன 
கேண்யின்களோ - 
என்னைப்‌ பிறப்பறுத்துத்‌ தன்வினை கட்டறுத்‌ 
தேழ்ஈரகச்‌ (0 
தென்னைச்‌ இடச்க லொட்டான்‌ க்‌ 
திருத்தித்திடுமே 
- திருப்புகலூர்‌. திருவிருத்தம்‌ 1. 
ரீ இத்தலத்தில்‌ பாடிய திருவிருத்தங்கள்‌ ' பெரும்பாலும்‌: 
மறைந்தன. ஒரு திருவிருத்தப்‌ பதிகத்தில்‌ & பர்சுரங்களே- 
திருமுறைகளில்‌ உள. 
1 தெருளாதார்‌ மூவெயிலுர்‌ தியில்‌ வேவச்‌ ் 
சிலைவளைத்துச்‌ செங்கணையாற்‌ செற்ற தேவே 


மருளாதார்‌ தன்மனத்தில்‌ வாட்டர்‌ தீர்ப்பாய்‌ 
மருந்தாய்ப்‌ பிணிதிர்ப்பாய்‌ வானோர்க்‌ கென்றும்‌ 
அருளாக யாதியாய்‌ வேத மாகி 
அலர்மேலான்‌ நீர்மேலான்‌ ஆய்ட்‌தும்‌ காணாப்‌ 
பொருளாய உன்னடிக்கே போதுகன்றேன்‌ 
்‌ பூம்புகலூர்‌ மேவிய புண்ணியனே. 


_ திருப்புகலூர்‌ - திருத்தாண்டகம்‌ 4: 


வலம டு 


மாறன்‌ பாப்‌ பாவினம்‌. 


[ 326-வது பக்கத்‌ தொடர்ச்ச | 


தொடைவிகற்பம்‌ வருமான. 
நேரிசை யாசிரியப்பா. 


இரவினி லிருள்கடி முழுமதி வதன 
மிதுசிறு பிறைநுத லிவைமுரி புருவவி 
லினமணி நிரையென வணிநகை யிலகய 

- இணைவிழி. யிருகய லிணைபணி மொழிநறை 
யிளமுலை மரைமுகை யிடுதிரை யிலையா 
விலைவயி .நிமிழ்வளை களமெனு மிருநில 
மிமையவ ரிறைவனோ டிரதிம னிருடிகண்‌ 
மனமரு டகைமட வரலெனு மமுதினோ 
டளிமுரன்‌ ம.தமச ழணிவர முனிவரை 
யளவிய ஈலனிவ ணமைதலு 
மவனெனை யெதிருரை யின்னனு பமனே. 

இதனுள்‌ இணைமோனை முதலிய விகற்பமேழும்‌ 


வர்தமை காண்க. 20 
நேரிசை யாசிரியப்பா, 
அறமுத லரியெனு மவனே பரனே 


யணுவினு ளவனே செகமுணர்‌ பரனே 
மனனே கரிசொல வரும்புயல்‌ பரனே 


£  யமுதரு ளினனே யவனே பரனே 


திலனே வானே நிறைமுதல்‌ பரனே 
வலனே தரிதிி ரியனே பரனே 
யயனே வனே யவனே -பரனே 

.' யின்னண மமைதர லிறையரற்‌ சேசனைப்‌ 


பொன்னடி பணிபவர்‌ புகுபதி 
பன்னருஞ்‌ சிறப்பிற்‌ பரந்தா மமதே, 
இதனு ளீணையியைபு முதலான வேழுவிகற்பமும்‌ வர்‌ 
தமை காண்க. 21 
நேரிசை யாசிரியப்பா 


முற்குண னுற்பவ மாதலின்‌ முழுமுதல்‌ 

பொற்கம லத்திரு முற்ற முயங்கெ 

வற்புத னரண னாமென வுற்றபி 

னற்றது பற்றேனி லுற்றது வீடூயர்‌ 

சேற்றது மன்னுறி லற்றிறை பற்றே 

பற்றிலன்‌ முற்றி லடங்கேன நற்றமிழ்‌ 

கற்றவன்‌ மற்றிரு பற்றறு கொற்றவ 

னுத்தம ஞானமுத்‌ திரைக்கையு முகமும்‌ 

பத்திமை யாற்றெரி இப்பவர்‌ 

நித்தர்வர்‌ தெதிர்கொள முத்தரா குவசே. 

இது, இணையெதுகை முதலாய விகற்பமேழும்‌ வந்த 
நேரிசை யாசிரியப்பா. 22 

நேரிசை யாசிரியப்பா, 

அறிவில ௬ணர்வுள ரெனுமவ ரளவினி 

லருபமொ டொளிர்திரு வுருபம துடையனை 

யெளியனை யடியவர்க்‌ கேணையோர்க்‌ கரியணக்‌ . 

கனவினு நனவினு மறிதுயிற்‌ கண்ணும்‌ 

வெண்சங்‌ காழி செம்மணிப்‌ பொன்முடி. 

காலையு மாலையுங்‌ கண்டுஈண்‌ பகலினு 

ணறவார்‌ மலர்மக ணாதனை 

,மறவா தவர்பதம்‌ வாழ்த்து ன்‌ 


ன அ ன்‌ எட 


கலா நிலயம்‌ 9409 


இத, இணைமுரண்‌ முதலாகிய வேழு. விகற்பமு 
“முறையே வந்தமையான்‌ முரண்விகற்கத்‌ தொடை, 28 
ப. நேரிசை யாசிரியப்மா. 
நா௮ல்‌ வா௮ய்‌ மூலமென்‌ றழைய்பச்‌ 
சாஅ௮ல்‌ புணர்ந்து தா௮ன்‌ விரைதலின்‌ 
கா௮ லெனரிமிர்‌ கலுழனிற்‌ போல 
யாஅழ நீஇர்‌ வாஅழ்‌ முதலையி ்‌ 
இ ருயிருண்‌ கோஒ மாஅன்‌ 
௮ தார்‌ பூமகள்‌ சேஎர்‌ 
மோ கூஉர்‌ மான மாஅ ்‌ 
லெனவொரு காலுரை நாவே 
நமையொரு காலமு ஈண்ணா. னமனே. 
இது, இணையளபெடை முதலாகிய வேழுவிகற்கமு 
“முறையானே வர்தமையா னளபெடை விகற்பச்தொடை, 
ஆகத்‌ தொடைவிகற்ப முப்பத்தைர்‌ தும்‌, வந்த விலையு 
“மோர்‌ பதின்மூன்று நேரிசை யாசிரியப்பா. 24 
நேரிசை யாசிரியப்டா. 
கடுவே' கயலெனக்‌ கருநெடுங்‌ கண்ணிணை 
காமனும்‌ காமுறுங்‌ காட்சிய காண்முகங்‌ 
இள்ளையின்‌ ளெவியுங்‌ இளைத்தகைக்‌ இளையுடைக்‌ 
தேமுங்‌ சீர்த்தி சோமுங்‌ ரே 
.குவடுடைக்‌ குளிர்பொற்‌ குன்றே குவிமுலை 
கூர்புதற்‌ கூன்சுலை கூற்றுயிர்‌ கூட்டுணுங்‌ 
'கெடலரும்‌ கெழுதகை கெழுமுபு கெழீஇய 
கேகயங்‌ கேளொடுக்‌ கேதுறுக்‌ கேழியல்‌ 
.கைபுனை கைக்கிசை கைக்கணை கைத்துணை 
'கொண்டலுட்‌ கொண்டன கொண்டையும்‌ கொடி 
கோடாக்‌ கோவலர்‌ கோற்றொடி கோமான்‌ [| யிடை 
கெளவுரவ கெளசிகன்‌ கெளசிகங்‌ கெளத்துவ 
மணியெனக்‌ கொண்ட மனவீ' டளித்தோன்‌ 
கண்ணகன்‌ குறுங்குடிக்‌ கனவரை 
மண்ணகத்‌ துறையுளாய்‌ வளர்நில மகட்கே. 
இத, சர? வருருக்க ரத சி தொடை. 
இதுவு நேரிசை யாசிரியப்பா. 25 
இணைக்குற ளாசிரியப்பா. 
தேமூழ்‌ மார்பன்‌ அடரியஞ்‌ சிலம்பிற்‌ 
ரூமசை மலருங்‌ 
காமரு குவளையுங்‌ 
கோங்கரும்‌ பிணையும்‌ 
பூங்கரும்‌ பிணையும்‌ 
தாமலி பூங்கொடி தருமனுக்‌ களியே. 
இ.து, ஆறடித்தாய்‌, முதலடியு மீற்றடியு மளவடித்‌ 
தாய்‌, இடையிற்‌ குறளடி. யிரண்டுஞ்‌, சிர்தடி யிரண்டுமாக ஏ 
வந்த இணைக்குற ளாரிரியப்பா. துறை-காட்டி, அலங்காரம்‌ 
_உரூபக வாய்பாட்டால்‌ வந்த உடனிகழ்ச்சி, 26 
இணைக்குற ளாசிரியப்பா, 
படுதிரை பெளவமும்‌ பானலம்‌ போதும்‌ 
* விரிசுடர்க்‌ கதிர்வர விரிமரை மலரும்‌ 
டர்‌ வடுவுங்‌ கணையும்‌ 
வடுவும்‌ பிணையும்‌ 
அடுபோர்க்‌ கூற்றின்‌ கணிச்சிபுங்‌ 
கொடுவே லிணையுஸ்‌ குறிக்கொளுந்‌ 


ஏ செய்யுளிற்‌ சச்தடிகளைச்‌ காணவில்லை, 
பிரதியின்‌. பிழைபடியிருத்‌ தல்‌ வேண்டும்‌, 
* “விடு சுடர்க்‌” என்றிருக்சலாம்‌. 
ர “சடுவுங்‌” என்றிறார்தன, “வடுவும்‌” 


பல்க்‌ வெழுதியுள ௮, 


்‌ என்றிரறாக்கலா 


தடுமா அண்சட்‌ டாழ்குழ லாயச்‌ 
தொடுவாழ்‌ வெய்திட முபநிட தப்பொருள்‌ 
நடுவாய்த்‌ தமிழ்மறை நவின்‌ றருண்‌ மாற 
னெடுமால்‌ வரைச்சர்‌ தனத்தண்‌ ணிழலே, 
இதுவும்‌, பத்தடித்தாய்‌ முதலிரண்டடியு மளவடித்‌ 
தாடியும்‌, ஈற்றினி னாலடி வளவடித்சாகியு மிடையிற்‌ குற 
எடி யிசண்டாஇயும்‌, சிந்தடி யிரண்டாகயும்‌ வந்த விணைச்‌ 
குற ளாசிரியப்பா, 
பகுதி - பாங்கற்கூட்டம்‌, துறை-இயல்பிடங்‌ கூறல்‌, 27 
நிலைமண்டில வாசிரியப்பா. 
வெண்டிரைப்‌ புனற்கா விரியயல்‌ விரிந்த 
வண்டி௰ிர்‌ பாசடைக்‌ குவளைமென்‌ பனிமல 
முட்டாட்‌ டாமரை முறுக்குடை நாண்மலர்‌ 
அரக்கெறி வள்ளித ழாம்பற்‌ போதுடன்‌ 
மேய்தரு கயவாய்‌ மேதிகன்‌ அுள்ளுபு 
பணைமுலை சுரந்து பனிற்றுபாற்‌ நடினி 
நெட்டிலை யரம்பயி னீடுபொற்‌ கூன்கனி 
முடவடிப்‌ பலவின்‌ முட்புறக்‌ குடக்கனி 
நெடுவெண்‌ டிங்க ணடுமறுத்‌ துடைத்திடுஞ்‌ 
செந்தளிர்ப்‌ பொங்கர்‌ மாவின்‌ தீங்கனி 
சுழித்தெடு திரைக்கையிற்‌ _தாய்மலர்‌ பலகொடு 
பாற்கடற்‌ பொன்னியுட்‌ படி இரு வுருவவ்‌ 
காண்பதின்‌ முன்னிய காமர்‌ சாட்‌சியிற்‌["வளைக்குச்‌ 
௮றைதொறுந்‌ துறைதொறுந்‌ அழனியின்‌ 
இருவரங்‌ கேசணனைத்‌ இருமறு மார்பனை 
வாழ்த்தியும்‌ வணங்கியும்‌ மனத்‌ அற நினைக்குன 
செக்குலத்‌ தெவரே யாயினு * 
மக்குலத்‌ தவர்க்கடி யேனடி யேனே, 


இது, நிலைமண்டில வாசிரியம்‌. இதனுள்‌, அடை 


"சனை முதலென முறைமன்று மயங்காமைவர்த வண்ணச்‌ 


சினைச்சொல்‌, அலங்காரம்‌ - தற்குறிப்பேற்ற ௮வமை. 
திணை - பாடாண்‌. அறை - ஈகரவாழ்த் து. 28 
நிலைமண்டில வாசிரியப்பா, 
வான்றிக முதய மதிமழை முதிற்ஒழ்‌ 
மீன்றிரி தமர வெண்டிரை வைப்பினு 
ளருவியஞ்‌ சுவண வருவசை ஞாங்கர்‌ 
வாழ்திற மெனலாய்‌ மதியமு மோதியுங்‌ 
காழ்புன திதலைமென்‌ கதிர்முலைச்‌ சுவடு 
முறுப்பமைந்‌ தோவிய முயிர்படைத்‌ தியக்குத 
லறியா தரங்க னணிவசைச்‌ சாரலிற்‌  ' 
செறியா வுடைந்ததென்‌ நிண்ணிய நிறையே. 
இதுவு நிலைமண்டில வாசிரியப்பர, பகுதி - பாங்கற்‌ 
கூட்டம்‌, துறை-உற்றதுரைத்தல்‌. அலங்காரம்‌ - நிரனிறை 
யுவமை, 29. 
அடிமறி மண்டில வாசிரியப்பா. 


மன்னேர்‌ நின்றனன்‌ வடமலை. மிசையே 

முன்னே சிலர்தொழ முயல்வது கண்டே 

பொன்னே யலவிடு வதுமொரு பூவே . 
. யென்னே சிலரெவ னரகெய்‌ அமதே. 


இது, அடிமறிமண்டில வாசிரியப்பா, இணை-பாடாண்‌. 
அறை - கடவுள்‌ வாழ்த்து, அலங்காரம்‌ -சுவையினு ளிழிவு 
பற்றிய வமுகை, 80 
* ஒருசீர்‌ குறைகிறது. 
 எக்குலத்‌ தெவரே யாயினு மக்குலத்‌ 
தவர்ச்கடி. யவர்கீகடி. யேனடி யேனே?" 
என்றிருச்கலாம்‌. ப ப | 


அலங்காரம்‌ -பலபொரு ரூவமை.. . 


| 
ந்‌. 
| 
] 
| 
| 


850 கலா நிலயம்‌ 


அடிமறி மண்டில வாசிரியப்பா. 


பதிகளி னதிபதி திருமகள்‌ பதியே 
அதிகளி னதிபதி தமிழ்மறைத்‌ அதியே 
மதிகளி னதிபதி மாறனுண்‌ மதியே 
நதிகளி னதிபதி வரசுர ஈதியே. 
இதுவும்‌; அடிமறிமண்டில வாரிரியப்பா, திணையும்‌ 
துறையு மிதுவுமது. அலங்காரம்‌ - சாரம்‌. 91 
1 நேரிசை யாசிரியப்பா. 
தண்ணறுங்‌ கடம்பர்‌ தார்ச்செவ வேளெனு 
மொண்மையுங்‌ காந்திய முயர்குடிப்‌ பிறப்பும்‌ 
வாய்மையும்‌ குறையிறக்‌ தொழுகும்‌ வண்மையும்‌ 
தூய்மையும்‌ வைகலுக்‌ தொடர்பிடை விடாமையு 
[ மல்லா ற்‌ 
கன்னலின்‌ வளமலி கழனிரஈன்‌ னாடும்‌ 
பொன்னெடும்‌ குன்றமும்‌ புரவல புரப்பினுங்‌ 
கலைபயின்‌ மாறன்‌ காரிதந்‌ தருள்கார்‌ 
மலைவளர்‌ மயிலனை யாட்கு 
முலைவிலை யாமென மொழிதலொல்‌ லாவே. 
இது, நேரிசை யாரிரியப்பா. இதனுள்‌ “தூய்மையும்‌ 
வைகலுர்‌ தொடர்பிடை விடாமையு மல்லா? லென நாலா 
மடி ஐஞ்ச ரடியாய்‌ வர்தது. இதன்‌ வேறுபாடுங்‌ காண்க. 
இது; அலங்காரம்‌  விரியுவமை. பகுதி - வரைபொருட்‌ பிரி 
தல்‌. துறை - அருவிலை செப்பல்‌. ததத 


நேரிசை யாசிரியப்பா, ட்‌ 

கண்ணன்‌ வாஜோர்‌ பெம்மான்‌ கார்போல்‌ 

வண்ணன்‌ மோகூர்‌ வைகும்‌ மாயோன்‌ , 

றண்ணந்‌ தாமர்‌ தாரான்‌ ்‌ 

விண்ணின்‌ நிங்கட்‌ கென்செய்‌ வேனே. 

இது, ரேரொன்‌ ராசிரியத்தளையான்‌ உந்த, நேரிசை: 

யாசிரியப்பா. இணை - பெண்பாற்‌ கூற்றுக்‌ கைக்களை... 
துறை - கையறல்‌, அலங்காரம்‌ - அலயவியுவமை, ட 83. 

நேரிசை யாசிரியப்பா. 

மறைநவின்‌ மறைமொழி வகைமயர்‌ வறவுறு 

முறைதரு தமிழ்மறை மொழிமகிழ்‌ முனிவனை 

யிறையென வுணர்பவ செவரவ 
்‌ ருறைபதி மலர்மக ரூறைபர னுலகே, 
. இது, நிரையொன்‌ ருசிரியத்தளையான்‌ வர்த, ரேரிசை: 
யாிரியப்பா. இணை - பொதுவியல்‌. துறை - பொருண்‌ : 
மொழிக்காஞ்சி, அலங்காரம்‌ - சுவையினுள்‌ கல்விபற்றிய: 
பெருமிதம்‌. 94- 

இனி, கோயிற்‌ கலம்பகத்துள்‌ “'கரைபொரு தொழு: 

குங்‌ காவிரி யாறே'' என்னு. மகவல்போல, இடையிடை. 
தனிச்சொற்‌ பெற்று முதலே அடி ஐந்து அர்தாதிப்ப- 
தாக வோரகவல்‌ பாடவேணும்‌. இரண்டாவது, இவ்‌: 
விரண்டடியாய்‌ எழுமெட்டுத்‌ தானமாக), கரம்‌ தானம்‌: 
ஆறடியாய்‌ நேரிசை யாசிரியப்பாவாய்ப்‌ பாடவேணும்‌, 


ஆசிரியப்பா முற்றிற்று. 


வில்லி பாரத விளக்கம்‌ 


ஆதிபருவம்‌ 


அருச்சுனன்‌ தீர்த்தயாத்திரைச்‌ சருக்கம்‌. 
இதற்கு முன்‌ சருக்கமான இந்திரப்பிரஸ்தச்‌ சருக்‌ 

கத்தில்‌, திரெளபதி ஒவ்வொருவருடன்‌ , தனித்‌ 
தனி வாழவேண்டுமென்‌ றும்‌, அப்படி 
வாழுங்காலையில்‌ அவ்விருவரையும்‌, 
மற்றவ ரெவரேனும்‌ கண்ணுறக்‌ கா 
ணின்‌ தீர்த்தயாத்திரைக்குச்‌ செல்ல 

வேண்டுமென்றும்‌ அடி.கோலிய பின்னர்‌, ஐவ 
ரில்‌ ஒருவன்‌ தீர்த்தயாத்திரைக்குச்‌ செல்ல ஏற்பட 
வேண்டியத இயற்கையே. 


829 பக்கத்‌ 
தொடர்ச்சி 


தருமர்‌ தன்‌ தம்பியருடன்‌ கூடி அரசாட்சி நடத்‌ தி 
வரும்‌ நாளில்‌ ஒருநாள்‌, 
அறையோதவ அஞ்சூழ்புவி யரசானவ னைத்துந்‌ 
இறையோடி ட மறநிற்பதொர்‌ திருவாயின்‌ மருங்கே 
யிறையோடுய ரிருகையுமெ டுத்தெண்ணுற முறை 
்‌ [யோ 
முறையோவென வொருவைதிக முனிவர்‌ அ புகுர்‌ 


. [தான்‌. 


[ஒலிக்கின்ற கடல்நீராற்‌ குழப்பட்ட உலகத்திலுள்ள அர 
சர்களனைவரும்‌; தங்கள்‌ இறைகளைச்‌ கொண்டுவச்து நெரு 
ங்‌ இடமில்லாமல்‌ நிற்கும்‌ அரண்மனை வாயிவின்கண்ணே, 
தலைவரையிலும்தன அ இரண்டுகைகளையும்‌ உயரவெடுத்‌ ௮; 
கண்டார்‌ எவரும்‌ இவன்‌ செய்கைக்குக்‌ காரணம்‌ யாதோ 
வென்று எண்ணங்கொள்ள, முறையோமுறையோ வென்று 
அரற்றுங்‌ குரலினனாய்ப்‌ பிராம்மணன்‌ ஒருவன்‌ வந்து 
புகுக்தான்‌.] ்‌ ன்‌ ்‌ 
ஒரு வைதிக பிராம்மணன்‌ தன்‌ குறையைக்‌ கூற கூக்‌ 


குரலிட்டுக்கொண்டு அரண்மனைவாயி லெய்தினான்‌. 


இச்செய்யுளில்‌ வில்லிக்கு இயற்கையான சந்த: 
வழகு அமைர்திருத்தலோடு, அச்சந்தமும்‌ இடத்திற்‌ 
கேற்பவும்‌ பாவின்‌ பொருளுக்கு ஏற்பவும்‌ நீண்டும்‌, 
இரக்கத்தைக்‌ காட்டியும்‌ நிற்கின்றது. இவ்விடத்தில்‌. 
செய்யுளை மெல்லென நீடிய குரலுடன்‌ வாசிக்க முடி 
யுமேயொழிய விரைவாய்‌ ஓத இயலாது. கடைசியில்‌: 
மூறையோ என்னும்‌ மொழியும்‌ அதன்‌ அடுக்கும்‌. 
துன்பத்தை வெளியிட்டு நின்றன. இதனைப்‌ படித்த: 
வளவில்‌ முனிவன்‌ செய்கை நம்‌ கண்முன்‌ வந்து காட்‌. 
டப்படுவதுபோல்‌. . இருக்றெது ; தன்‌ இரக்கத்தைக்‌: 
காட்டி, ஈம்‌ இரக்கத்தைக்‌ கூட்டி, அவலம்பித்த அவ 
னுடைய குரலும்‌ நம்‌ காதுகளில்‌ நுழைவதுபோற் 
நஜோன்றுநறது. இச்செய்யுளையும்‌ இதற்கடுத்து 
வருஞ்‌ செய்யுள்களையும்‌ ஓதினால்‌, நடிகர்கள்‌ ௩ம்‌ கண்‌ 
முன்வந்து நடிப்பதுபோற்‌ காணப்படுகின்றனர்‌. இன்‌ 
னும்‌ இதுமுதல்‌ அநேகம்‌ செய்யுள்கள்‌ பெரும்பாலும்‌. 
தமிழ்ச்‌ சொற்களே சேர்ந்து, மனச்திற்‌ வெிமையைத்‌: 
தருகின்றன. 

வாயிற்காப்பாளர்‌ அருச்சனனை அணு இச்செய்‌' 
தியைத்‌ தெரிவித்தார்கள்‌. அருச்சுனன்‌ விரைந்தோடி... 
வந்து, மறையோனை என்னென்று வினவலும்‌, அவன்‌ 
இடையர்‌ வசமிருந்த தன்‌ தொறுக்களை வேடுவர்‌ 
கவர்ர்‌து சென்றார்களென்று முறையிட்டான்‌. 
அஞ்சாதொழி முனிநீயுன தானின்கண மின்றே 
யெஞ்சாவகை தருவேனென வேவுக்கொரு திலகன்‌ 
வெஞ்சாபமெ டுப்பான்வரு விசயன்றரு மனுடன்‌ 
மஞ்சார்பொழில்‌ விளையாடிடு மயில்‌2றடி. கண்டான்‌... 


[முனிவரே நீர்‌ அஞ்சாதீர்‌; உமது பசுக்கூட்டத்தை 


இப்போதே குறைவுபடாமல்‌ உமக்குத்‌, தருறேன்‌' என்று. 


சொல்லி; அம்புளய்யுக்‌ தொழிலிற்கெரரு 'திலகம்போன்ற 
அருச்சுனன்‌! தன்வில்லையெடுக்க வரும்போது; தருமனுடன்‌ 
மேகங்கள்‌ தங்கும்சோலையில்‌ விளையா டிக்கொண்டிரும்தமயி 
ல்போன்ற திரெனபதியின்‌ சிறிய பாதங்களைக்‌: கண்டான்‌.] 
- வில்வேடுவரோடு: போர்புரியத்‌ தன்‌ வில்லை யெடுப்ப 
தற்குச்‌ சென்ற அருச்சுனன்‌, தருமனோடு பொழில்‌ 
விளையாட்டிலமர்ந்திருந்த திரெளபதியின்‌ அடிகளைக்‌ 
கண்டான்‌. அச்சமயம்‌ அவள்‌, தன்‌ தமையன்‌ மனைவி 
யாயிருந்தமையால்‌, "அவளைக்‌. காலடிகளுக்கு மேற்‌ 
காணக்‌ கூசனவனாய்‌ முகங்கோட்டித்‌ " திரும்பினான்‌ 
என்பது தோன்ற அடிகளைக்‌ கண்டான்‌ என்ற ஆசிரி 
.யர்‌ செப்பினார்‌. படா ப படர 
_. காணாமெய்‌ நடுக்காவொளி கருசாமன மிகவு 
-  நாணாவிரை வொடுசாயக நாண்வெஞ்சிலை கொள்ளா 
... செணாநெறி செல்லாநனி சீறாவமர்‌ வேல்லா ' 
்‌ மாணாறிரை மீளாவொரி மைப்போதினில்‌ வந்தான்‌. 
[கண்டதும்‌ உடம்பு  ஈடுங்கியவனாய்‌, பொலிவிழந்த 
வனாய்‌; மனம்‌ மிகவும்‌ சாணினவனாய்‌; பரபரப்புடன்‌ ௮ம்‌ 
பையும்‌, நாணோடு கூடிய வில்லையுங்‌ கொண்டவனாய்‌, 
நெடுர்‌ தூரம்‌ சென்று, மிகக்‌ கோபித்துப்‌. போர்வென்று; 
மாட்சிமை தங்கிய பசுக்கூட்டங்களை மீட்டு ஒரு ரொடிப்‌ 
“பொழுதினில்‌ திரும்பினான்‌. ] ' ்‌ 
உரோமானிய நாட்டில்‌ ஒருகால்‌ தென்னலர்‌ படை 


யெடுத்து வந்தகாலத்தில்‌ அவர்களுக்கு எதிராக 


ஸீசர்‌ என்னும்‌ தளகர்த்தர்‌ ஒரு இறு சேனையோடு 


அனுப்பப்பட்டார்‌. மிலேச்சர்‌ என்று எண்ணப்பட்ட 
விரோதிகள்‌ பெரும்‌ பலமுடையவராய்த்‌ இரளான்‌ 
போர்வீரரோடு கூடியிருந்தபடியால்‌, தங்கள்‌ ஏறு 
சேனைக்கு என்ன தீங்கு நேரிடுமோ என்றும்‌, தங்‌ 
கள்‌ நாடு என்ன நிலைகுலையுமோ என்றும்‌, எண்ணி 


ஊரார்‌ அனைவரும்‌ ஏங்கியிருந்தார்கள்‌. அச்சமயம்‌ . 


படைத்தலைவனான ஷீசரிடமிருந்து ஓர்ஓற்றன்‌ நிருப 


மொன்றைக்‌ கொணர்ந்தான்‌. அவனைக்‌ கண்டதும்‌... 


குடிகள்‌ அலறி ஓடிவர்‌து போர்‌ எவ்வாறு முடிந்ததோ 
என்று கவலைகொண்டவர்களாய்க்‌ . கூடினார்கள்‌. நிரு 
பத்தைத்‌ திறந்து நோக்னெ தில்‌, அதில்‌; (வினி, விடி, 
விசி என்னும்‌ லாடின்பாஷா மொழிகள்‌ மூன்ற்மட்‌ 
டும்‌ காணப்பட்டன. அவைகளின்‌ பொருள்‌ என்ன 
வென்றால்‌, “சென்றேன்‌, கண்டேன்‌, வென்றேன்‌?” 
என்பதே. சேனாதிபதி மிகவும்‌ சுருக்கமாயும்‌ வீண்‌ 
பெருமையைக்‌ காட்டிக்கொள்ளாமலும்‌ நடந்த வர 
லாற்றைத்‌ தெரிவித்துக்‌ கடிதத்தை முடித்துவிட்‌ 
டார்‌. இது ஐரோப்பிய சரித்திரத்தில்‌ மிகவும்‌ பெரு 
மைவாய்ந்த 'கடிதமர்க எண்ணப்பட்டு வருகிறது. 
நமது வில்லி நன்‌ ட்‌ 
ஈசேணாநெறி செல்லா ஈனி?ு வமர்‌ வெல்லா” 
என்று ஹீசருக்கு ஒத்தபடியே எழுதியிருப்பது 
வியக்கத்தக்கதன்றோ? இவர்‌ ஆங்கிலம்‌ அறியாதவரா 
யிருந்‌ தம்‌, தான்‌ சொல்லும்‌ கதையைச்‌ சுருக்கமாக 
வும்‌; மனத்திற்‌ பதியும்படி அழுத்தமாகவும்‌ சொல்ல 
வேண்டிய நிமித்தத்தால்‌, ஸீசரைப்போன்றே இயற்‌ 
கையாகவே அதேபோல்‌ கூறிவிட்டார்‌. . 
்‌ தொறுக்கொண்டவ ருயிருக்தொறு 
- நிரையுங்கவர்‌ சூரன்‌ 
மறுக்கம்படு மறையோன்மன 


_ மஒழும்படி ஈல்கப்‌ 


கலா நிலயம்‌ 


851 


பொறுக்குந்தவ முனிசொற்படி. ' 
்‌ புனிதப்புனல்‌ படிவா 

்‌ னிறுக்குற்‌தலை நிகர்தம்முனை : 

- நிகழ்வோடு பணிந்தான்‌. 
்‌ [பசுக்களை அபசரித்தவர்களுடைய உயிரையும்‌; பசுச்‌ 
கூட்டங்களையும்‌ கவர்ந்த வீரன்‌, சுழற்சியுற்ற வேதியன்‌ 
மனமூழும்படி. அவனுக்கு ஆக்களை நல்‌; தவங்களைத்‌ 
தாங்கிய முனியாயெ நாரதர்‌ சொற்படி, பரிசுத்தமான நீர்த்‌ 
அறைகளை நாடி யாடும்படி ; 
கொண்ட மன அடைய. தருமரைத்தான்‌ வெளியூர்செல்லும்‌ 
நிகழ்ச்ிதோன்ற வணங்கினான்‌] 
முன்கூறிய செய்யுள்களைப்‌ போலவே, இச்செய்யு 
ளும்‌ படிப்போர்‌உள்ளத்‌தல்‌ ஒருவகைக்‌ ளெர்ச்சியைக்‌' 
இளப்புறெ.து. இனிமைபயக்கும்‌ ஒழுக்குடையவையா 
யிருப்பதோடு இச்செய்யுள்க ளெல்லாம்‌ மோனை 
முதலியன ஈன்கமைந்து மிக்கஇனிமையாயிருப்ப தால்‌ 
இவைகளைத்‌ தொடர்ச்சியாய்‌ இக்கெடுத்துக்‌ கூற 
வேண்டி யிருக்றெது. இந்தச்‌ சருக்கத்தில்‌ உள்ள 
முதல்‌ இருபது பாடல்களையும்‌ எடுத்தொரு முறை. 
யோதவோர்க்குத்‌ தக்க கைம்மாறு இடைக்கும்‌. . 
இச்செய்யுளில்‌ முதலடியில்‌, வேடுவருயிரையும்‌, 

நிரசையையு வ்‌ கவர்ந்தவன்‌ என்னுமிடத்அு, உயிரும்‌ 
நிரையும்‌ ஒரே 'முடிபைப்பெற்று நின்றபோதிலும்‌ 
பொருள்‌ வேறாயிருத்தல்‌ காணத்தக்கது. உயிர்‌ கவர்ர்‌ 
தவன்‌ என்னுமிடத்தில்‌ கொன்றவன்‌ என்றும்‌, நிரை' 
கவர்ந்தவன்‌ -என்‌ னுமிடத்தில்‌ மீட்டவன்‌ என்றும்‌. 
பொருள்‌. மறுக்கம்படு மறையோன்‌ மன ம$ஒழும்படி. 
என்னும்‌ இடத்தில்‌ மோனையழகு நோக்கத்தகுந்தது. 
அவ்வாறே, “பொறுக்குர்தவ முனிசொற்படி புனிதப்‌ 
புனல்‌ படிவான்‌'' என்னுமடியிலும்‌ மோனை யமைம்‌: 
இருக்கும்ஈயம்‌ குறிக்கொளத்‌ தக்கது. * 

(நிறுக்குர்‌ அலைநிகர்‌ தம்முனை' என்பது தருமரு 
டைய இயற்கையைச்‌ செவ்வனே காட்டிநின்றது. 
இடருற்றுழியும்‌, இன்பமுற்ற காலத்திலும்‌ சமநிலை 
கொண்ட மனதை யுடையராதல்‌, சான்றோர்க்கயல்பு. 
அவ்வாறு இவர்‌ 
துன்பங்களை மறுகா மனத்துடன்‌ தாங்கவல்லவரென 
வும்‌ இங்கே எடுத்துக்‌ காட்டப்பட்டது. வெகுளி 
கொள்ளவேண்டிய இடமாகிய துகி ஓரியுஞ்‌ சமயத்‌ 
தும்‌, முனிவாறிய முனி இவராதலால்‌ அலைநிகர்‌ முன்‌ 
எனப்பட்டார்‌. இச்சமயம்‌ தன்‌ பின்னவன்‌ தன்னை 
விட்டு 8ீங்கப்போதுறான்‌ என்றறிந்து, அதற்குக்‌ கார 
ணம்‌ தானேயென்று தன்‌ துலாக்கோல்‌ மனத்தினால்‌, 
கண்ணோட்டமின்றிச்‌ சீர்தூக்‌ி அறிந்து, தன்னிளை 
யோன்‌ நீங்குவதற்குத்‌ தன்‌ செய்கையே காரணமாக 
விருந்ததே யென்று தன்னை நொந்துகொண்டான்‌ 
என்னும்‌ குறிப்புத்தோன்ற நிறுக்குக்‌ அலைநிகர்‌ தம்‌ 
முன்‌” என்று கவி கூறினார்‌. மேலும்‌ வார்த்தையாடு 
மிடத்தும்‌ தான்சொல்லும்‌ வார்த்தைகளை நிறுத்து 
அவைகளின்‌ பயனையறிந்து பிறமனத்தை ஊறு படுத்‌ 
தாமலும்‌, நிறைந்த பொருளோடும்‌ பேசுபவன்‌ அல்‌ 
லனோ! அருச்சுனன்‌ யாத்திரை செல்லும்‌ விஷயத்தை 
யு மவ்லாறே குறிப்பாக (நிகழ்வோடு? என்னும்‌ வார்த்‌ 
தையாலே காட்டினார்‌. ' 


சான்றோரெனவும்‌, 


பின்வரும்‌ 


- ஆடம்பரமான அரச வேடத்தை நீத்து, யாவரும்‌ 
தொழத்தக்கத்‌ அறவிவேடம்‌ பூண்டு, காவியுடையும்‌ 
சடைமுடியும்‌ தரித்துக்‌ கையிற்‌ கமண்டலங்கொண்டு 


யாத்திரைக்குப்‌. புறப்பட்டான்‌ அருச்சுனன்‌. கங்கை ' 


தராசைப்போல்‌ சமனிலை 


852 கலா நிலயம்‌ 


[மே 2, 1929 


யிற்‌ படிந்து நீராடுகையில்‌, அவ்விடத்தில்‌ நாகலோக 
கன்னிகையர்‌, புனலாட வந்தார்கள்‌. அருச்சுனன்‌, 
அவர்களுள்‌ ஊலூபி யென்பவள்‌ வனப்பினைக்‌ கண்டு 
பிலைவழியே யவள்பின்‌ சென்று அவளைக்‌ கடிமணம்‌ 
புரிந்து, அவளுடன்‌ சின்னா ளின்புற்றிருக்க அவளும்‌ 
அராவானை யீன்றெடுத்தாள்‌. 

நாகாதிபன்‌ மகண்மைந்த னலங்கண்டு மஇழ்ந்து 

நாகரதிபன்‌ மகன்மீளவு ஈதியின்வழி வந்து 

நாகாதிபன்‌ வண்சாரலி னன்னீர்கள்‌ படிந்து 

நாகா திபன்‌ விடுமும்மத நாறுந்திசை புக்கான்‌. 


[சாகலோகத்தரசன்‌ மகளுடைய பிள்ளையின்‌ செவ்வி 
யைக்கண்டு மகிழ்ர்‌து, தேவலோகத்தரசனா இக்திரனு 
டைய குமரனும்‌ (அருச்சுனன்‌) மீண்டும்‌ பிலவ;பியால்‌ இரு 
ம்பி, மலைகளுக்கெல்லாம்‌ சிரேஷ்டனாயெ இமயமலைச்‌ சார 
வில்உள்ள பல துறைகளிலும்‌ மூழ்‌ி,ஜராவதஞ்‌ சொரி௫ன்ற 
மும்மத மூடைவீசும்‌ தழ்த்திசையை கோக்டச்‌ சென்றான்‌] 

மடக்கு சிலேடை முதலிய சொல்லணிகளை வில்லி 
அடிக்கடி. உபயோூக்கன்றா ரென்பதை இதுவரைசம்‌ 
முடைய ஈண்பர்கள்‌ அறிந்‌ அகொண்‌ டிருப்பார்கள்‌. 

பிறகு காளிந்திநதி தோய்ந்து, பல பெரியாரொடு 
கூடிப்‌ பற்பல தீர்த்தங்க ளாடியபின்‌ 


இத்திக்கொரு விதையாயெ தென்னாட்டினை யணுஇ 
தத்திச்சொரி யருவித்தட வரவக்திரி சார்ந்தான்‌. 


'இஷ்ட சித்திகளைப்‌ பெறக்‌ காரணமாயிருக்றெ தென்‌ 


ஞட்டினைக்‌ குறு, அருவிகள்‌ தாவிப்பாயும்‌ திரு 


வேங்கடமலையை யடைந்தான்‌. 


தென்னாட்டிற்கு வருதற்குமுன்‌ அருச்சுன னாடிய 
இர்த்தங்க ளின்னின்னவை யென விளக்கவில்லை. இர்‌ 


4 


இரப்பிரத்தத்தை விட்டதும்‌, கங்கையில்‌ நீராடி நாக 


லோகம்‌ சென்று, இமயமலைச்‌ சாசலெய்திக்‌ கிழக்கு. 


நோக்கிச்‌ சென்‌ றிருப்பானானால்‌, யமுனேயை அடை 
வது கடினம்‌. கடையை எழுதிக்‌ கவித்திறங்‌ காட்ட 
வந்தாரேயொழிய நம்‌ நாட்டினர்‌ பூகோளசாஸ்திரம்‌ 


எழுதவரவில்லை யென்று சொல்வ அண்மையே யாயி : 


னும்‌, வில்லி பின்னால்‌ தென்னாட்டினைப்‌ பற்றி 
யெழுஅம்போ.து பூகோள நிலை தவரூமலிருப்பது 
காம்‌ அறியத்தகுந்த௮. -வில்லி, தருப்பதியிலிருர்‌ து 
தொடங்கி,ஒவ்வொருகாடாய்ச்‌ சொல்லவாரம்பித்துக்‌ 
காஞ்ச) திருவண்ணாமலை, பெண்ணைநதிப்‌ பிரதேசம்‌, 
சிதம்பரம்‌, ஸ்ரீரங்கம்‌, மதுரை, சேது, கன்னியாகுமரி, 
பாவநாசம்‌, மேற்கடல்‌, அவாரகாபுரி யென்று 
கொண்டு முடிக்கின்றார்‌. ஆகையால்‌ தென்னாடு முழுவ 
அம்‌ இவர்‌ அறிந்திருந்தார்‌ என்பதற்கு ஐயமில்லை. 
தென்னாட்டைப்பற்றி விவரிக்கத்தொடங்கும்போதே 
அவர்‌ தென்னாட்டினர்‌ என்பது தோன்றவும்‌, அவ 
ருக்கு அதிலிருக்கும்‌ பற்று வெளியாகும்படியும்‌ 
(இத்‌ திக்கொரு விதையாகய தென்னாட்டினை யணு 
என்‌ றுஇனி.அ அுவக்குகின்றார்‌. தேசாபிமானம்‌ சிறந்த 
தென்று எவராலும்‌ கொண்டாடப்‌ படுறெதன்றோ? 
அதன்‌ பிரிவாயெ பிரதேசாபிமானம்‌ இவரிடத்தில்‌ 
தன்னை மறந்து காட்டப்பட்டது, இனிவரும்‌ ஒவ்‌ 
வொரு செய்யுளும்‌ அந்தந்த ஊரைப்‌ புகழ்ந்து அழ 
காகப்‌ பாடப்பெற்றிருப்பதைக்காண்‌ இன்றோம்‌. ஆனால்‌ 
அவைகளைப்பற்றி எழுதப்புகுமுன்‌, சரித்திர ஆராய்ச்‌ 
இக்காரருக்கு மிகவும்‌ முக்கியமான விஷயமாகய,மகா 
பாரத காலத்தில்‌ ஆரியர்‌ தென்னிந்தியாவைப்பற்றி 
எவ்வளவு அறிந்திருந்தார்கள்‌ என்பதை நாம்‌ இனி 
ஆராயவேண்டி யிருக்கின்ற து. 


கல்ல 


மாரிமுத்தின்‌ மனைவி 


ஒரு சிறு கதை. 


்‌ I 
நான்‌ பிறந்த ஊர்‌ சேலம்‌ ஜில்லாவிலே காடனூர்‌ 
என்பது... என்‌. தந்தையின்பெயர்‌ செல்லப்பன்‌. 

அவருக்குத்‌ தொழில்‌ ஒத்திரவேலை. புசாணக்‌ கதை 
களில்‌, மணம்‌ போர்‌ முதலிய முக்யெ நிகழ்ச்சிகளைக்‌ 
கருநாடக முறையில்‌ இத்திரித்தும்‌, சொமங்களில்‌ 
அவ்வப்போது நடைபெற்ற திருவிழாவுக்கும்‌ விவா 
கத்துக்கும்‌ பல்லக்கு அலங்கரித்தும்‌ கூலியாகப்‌ 
பெற்ற சிறிதுபொருளைக்‌ கொண்டு அவர்‌ அரிதாகப்‌ 
பிழைப்பு ஈடத்திவந்தார்‌. என்‌ தாயினிடத்தில்‌ அவர்‌ 
அளவுகடந்த அன்பு வைத்திருந்தார்‌. அவர்களுக்கு 
என்னையன்றி வேறு குழர்தைகளில்லாமையால்‌ என்‌ 
னைச்‌ சரும்சிறப்புமாய்‌ வளர்த்துக்‌ கட்டுதிட்டங்களுக்‌ 
குட்படுத்தாமல்‌ சிறுவயதிலேயே தறிதலையாக்டிவிட்‌ 
டார்கள்‌. என்னைச்‌ சிறிதுநேரம்‌ காணாவிடினும்‌ எனது 
அன்‌னக்குக்‌ கண்‌ பூத்துப்போம்‌. 

எங்கள்‌ இல்லம்‌, காலங்கண்ட மூன்று மாமரங்கள்‌ 
ஒங்கி வளர்ந்து தண்மையளித்த விரிந்த முன்றத்தை 
யுடைய ஒரு சிறு குடிசை, ௮௮, எங்கள்‌ ஊர்ப்‌ 
பிள்ளையார்‌ கோவிலுக்கும்‌ அதனையடுத்த ஊர்க்குளத்‌ 
துக்கும்‌ பக்கத்தில்‌ மற்றைய வீடுகளினின்‌ றும்‌ சிறிது 
விலகி, எளிய வாழ்க்கையை ஈடத்துவோர்க்‌ குறை 
விடமாயினும்‌, பார்வைக்கு அழகாயிருந்த அ. 

நான்‌ பள்ளிக்கூட ததிற்குப்‌ போய்ப்‌ படியாமலும்‌, 


'தந்தைக்குட்பட்டுக்‌ குலத்தொழிலைக்‌ கல்லாமலும்‌ 


என்போன்ற அடங்காத சிறுவர்களோடு கூடிக்‌ காலம்‌ 


இடம்‌ என்ற வரையறையின்‌ றிக்‌ கண்டபடி திரியத்‌ 
தலைப்பட்டேன்‌. தாய்‌ தந்தையர்‌ ஒருவேளை கண்‌ 
டித்தாலும்‌ பொருட்படுத்தாது, தந்‌ைத கண்ணிற்‌ 
படாமலும்‌, தாயின்‌ அன்பு குறையாமையை உணர்ந்து 
அவளை வஞ்சித்‌ தும்‌ உள்ளபடியே, நாளொரு மேனி 
யும்‌ பொழுதொரு வண்ணமுமாய்‌, வளர்ந்‌ அவந்தேன்‌. 
என்னைக்‌ கட்டுப்படுத்‌ துவதற்கு வழி தேடிக்கொண்‌ 
டிருந்த என்‌ தாய்தந்தையர்கள்‌ எனக்குக்‌ கலியாணம்‌ 
பண்ணிக்‌ கண்குளிரப்‌ பார்க்கவேண்டும்‌ என்ற அவா 
வினால்‌ அடுத்த ஊரில்‌ எங்கள்‌ குலத்தவனை ஒர்‌ 
ஏழையின்‌ மகளை மணம்பேதி முடித்து, எனக்கு 
விவாகம்‌ நடத்துவித்தார்கள்‌. என்‌ மனைவிக்கும்‌ 
உடன்‌ பிறந்தார்‌ ஒருவரும்‌ இல்லை. அவள்‌ எலுமிச்‌ 
சம்‌ பழத்தையொத்த நிறமும்‌ பெரிய சண்களும்‌ 
சிறிய இடையும்‌ அமைந்தவள்‌ ; எனக்கு ஆறு வயது 
இளையவள்‌. ௮ப்பொழுது எனக்கு வயஅ பதினான்கு, 

இப்படியிருக்கும்‌ நாளிலே, என்‌ தாய்தந்தை 
யருக்குத்‌ தெரியாமல்‌ சல வாலிபர்களோடு கூடிக்‌ 
கொண்டு திருவிழாப்‌ பார்க்கும்பொருட்டு ஒருகாள்‌ 
சேலத்துக்குப்‌ போனேன்‌. அங்கே பொன்கடுக்களும்‌, 
பட்டுக்கரை வேட்டியும்‌, செம்பட்டாற்செய்த மேல்‌ 
வேட்டியும்‌, கடவுளருளிய கரிகிறத்தோலும்‌, காலில்‌ 
மிஞ்சியும்‌ ஜோடும்‌ அணிந்திருந்த ஒரு கண்காணி 
என்னைப்பார்த்‌.து வலியவந்‌.து பேச எனக்கு ஈண்பனா 
னான்‌. அந்‌ ஈண்பன்‌ எனக்கு மிட்டாய்க்‌ கடையிலே 

6 


மே 2, 1929) 


கலா நிலயம்‌ 


358 


வடையும்‌ தேன்குழலும்‌ காபியும்‌ வாங்கிக்கொடுத்து, 
புதுவேட்டிகள்‌ பரிசளித்து, இதமான பேச்சுகள்‌ 
பேசினான்‌; கையில்‌ இருப அரூபாயு மிட்டான்‌; அன்‌ 
றிரவு “ட்ரர்மா' வுக்கும்‌ அழைதுக்கொண்டுபோனான்‌. 
நாடகம்‌ முடிந்தவுடன்‌ மறுநாட்‌ காலையில்‌ என்‌ ஈண்‌ 
பர்க ளறியாதவண்ணம்‌ என்னைச்‌ சேலத்திலிருந்து 
சென்னைக்கு ௮ழைத்துக்கொண்டுபோனான்‌. அடுத்த 
காள்‌ அங்கிருந்து கப்பலேறிச்‌ சிலநாள்‌ பிரயாணம்‌ 
பண்ணித்‌ தென்னாப்பிரிக்காவை யடைந்தோம்‌. 
ல்‌ 11 

அர்நாட்டிலே, வெள்ளையர்களுடைய தோட்டங்க 
.ளிலே கண்காணியின்‌£ழ்‌, கூலிக்காரனாக ஆறு வரு 
டங்கள்‌ வேலைசெய்தேன்‌. அக்காலத்தில்‌ நான்‌ பட்ட 
'ஜோட்டடிகளுக்கும்திட்டுகளுக்கும்‌ கணக்கேஇல்லை. 
என்‌ வரும்படியில்‌ முக்காற்பாகத்தைக்‌ கண்காணி 
கொள்ளைகொண்டான்‌. எனக்குச்‌ சிறிது அறிவுவந்த 
பின்‌ கண்காணியோடு பகைத்‌அக்கொண்டு ஓர்‌ இந்தி 
யப்‌ பிரபுவின்‌ வீ ட்டில்‌ சேவகனாயமர்ந்து ஐந்தாறு 
வருடங்கள்‌ வேலைபார்த்துச்‌ சிறிதுபொருளைச்‌ சேமித்‌ 
தேன்‌. பின்பு இந்தியர்கள்‌ குடியேறியிருக்கும்‌ பக்‌ 
கத்திலே சொந்தக்‌ கடையொன்று வைத்து நடத்திச்‌ 
இல வருடங்களிலே ஐயாயிரம்ரூபாமீத்‌துவைத்தேன்‌ 
இதற்குள்‌. ஐந்தாறுமுறை நோய்வாய்ப்பட்டுஅரி திற்‌ 
பிழைத்தேன்‌. அடிமை; ஏமாற்றம்‌, புறக்கணிப்பு, 
இட்டு, உதை, ரோய்‌ என்னும்‌ பாடசாலைகளிற்‌ பயி 
ன்று உலகஅறிவு என்னும்‌ வித்தை நெடுசாளைக்குப்‌ 
பின்‌ கைவரக்கண்டேன்‌. அடிக்கடி என்‌ தாய்தந்தை 
யரையும்‌ மனைவியையும்‌ சொந்தனரையும்‌ தாய்நாட்‌ 
டையும்‌ எண்ணியெண்ணி மெட்டுயிர்த்தேன்‌. பகற்‌ 
பொழுதில்‌ நான்‌ கைவிட்டுவந்த பெற்றோரின்‌ கதி 
யாதாயிற்றோ என்று நினைந்துநினைர்‌. து கண்ணீ 
ருகுத்தேன்‌. இராப்பொழுதில்‌ கனவிலே என்காதலி 
யென்னருநொம்‌.து பேசவும்‌ புல்லவுல்‌ கண்டு, விழித்‌ 
தெழுந்து, காதல்‌ பிரிவாற்றாமை என்னும்‌ புணையைத்‌ 
துணையாகக்கொண்டு இரவைக்‌ கடந்தேன்‌, உற்றார்‌ 
பெற்றோரையும்‌, தாய்நாட்டையும்‌ எங்கனமாயினும்‌ 
மீளவும்‌ ஆடைதல்வேண்டும்‌ என்று உறுதி செய்து 
கொண்டு, ஒரு பொழுஅண்டும்‌ ஒருபொழுது பட்‌ 
டினியிருக்‌தும்‌ இன்னுங்‌ கொஞ்சம்‌ பணம்‌ மீத்து 
வைத்தேன்‌. 

இங்ஙனமாகத்‌ தென்னாப்பிரிக்காவில்‌ இருபது வரு 


டங்கள்‌ கழிந்தன. 


111 

மீத்த பணத்தை நோட்டாகா மாற்றிப்‌ பத்திரப்‌ 
படுத்தி எனக்குற்ற நண்பர்களிடம்‌ செலவு பெற்றுக்‌ 
கொண்டு, தென்னாப்பிரிகாவிலிருக்து கப்பலேறிச்‌ 
இல நாள்‌ பிரயாணம்‌ பண்ணிச்‌ சென்னைக்கு வந்‌, 
சென்னையிலிருந்து சேலத்துக்குப்‌ போனேன்‌. தாய்‌ 
தந்தையரின்‌ கோலத்தையும்‌ மனைவியின்‌ கற்புநிலையை 
யும்‌ நேரிலே பார்த்தறிய விருப்பங்கொண்டு அதை 
நிறைவேற்ற வழி எதுவென்று சந்தித்தேன்‌. நான்‌ 
பல நாட்களாய்‌ மயிர்களைந்‌தகொள்ளாம லிருந்தமை 
யால்‌ மீசைதாடிகள்‌ நீண்டு வளர்ந்து சாமியார்வேடம்‌ 
பூண்டுகொள்வதற்கு ஏற்றவையா யிருந்தன. தலை 
யிலும்‌ கழுத்திலுல்‌ உருத்திராக்கமாலைகளை யணிந்து 
கொண்டேன்‌. ழுத்துமுதல்‌ பாதம்வரையிலும்‌ 
நீண்டு தொங்குமாறு ' காவிதோய்த்த ஓர்‌ ௮ங்கியைத்‌ 
தரித்துக்‌ கொண்டேன்‌. செருப்பு; குடை; திருநீற்‌ 
அப்பை, கமண்டலம்‌, கம்பளி சததமாய்‌. என்னூருக்‌ 
குப்‌ புறப்பட்டேன்‌, 
்‌. நெடுந்தூரம்‌ வழி நடந்து மாலை ஏழுமணிக்கு என்‌ 
னூசை யணுஇனேன்‌. எனக்கு நினைவிருந்த பாட்டை 
தள்‌ மரங்கள்‌ கேணிகள்‌ வேலிகள்‌ முதலியவற்றைக்‌ 
காணுந்தோறும்‌ என்‌ நெஞ்சிலே. பழைய எண்ணங்‌ 
களும்‌ புதிய உணர்ச்சிகளும்‌ குதித்தெழுந்தன. வழி 
யில்‌ வந்த ஓரிருவர்‌ என்னை யறிந்துகொள்ள வில்லை, 


4 


ஊர்‌ முன்னையினும்‌ பெரிதாய்‌ இருந்சது. ஊரின்‌ 
தென்கோடியில்‌ நான்‌ சிறுவனாயிருக்கையில்‌ அடிக்‌ 
கொண்டிருந்த செக்கு இப்பொழுஅ அங்கே இல்லை. 
அருஇலிருந்த ஒற்றைத்‌ தென்னைமரம்‌ இப்பொழுது 
காய்ப்பொழிய, மட்டைகள்‌ வீழ்ர்துபோய்‌ மொட்‌ 
டையாக நின்றது. முன்பு கள்ளி முளைத்திருந்த சல 
இடங்களிலே புதியவீடுகள்‌ இளை த்திருந்தன. சறுவய 
தில்‌ நான்‌ அறிந்திருந்த சில மரங்களும்‌ இடங்களும்‌ 
இப்பொழுது பார்க்கையில்‌ குற இத்தோன்றின. நான்‌ 
சிறுவனாயிருக்கையில்‌ அவரை மாறால்‌ பின்னிய வேலி 
யினுள்ளே கம்பந்தட்டு வேய்க்த ஒரு குடிசையிலே, 
பன்றிகள்‌ பன்றிக்குட்டிகள்‌ உள்ளிட குடும்பத்தோடு 
வ௫ூத்திருந்த குறவனுடைய குடிசை இப்பொழுது 
காணப்படவில்லை. காளியம்மன்கோவிலில்‌ என்‌ காலத்‌ 
தில்‌ புதிதாய்ச்‌ செய்துவைத்திருந்த குதிரைகள்‌ 
மாண்டு மண்ணில்‌ விழுந்‌ அடக்கப்‌ பல புதிய குதி 
ரைகளும்‌, காலும்‌ வாலும்‌ தலையும்‌ சிதைந்துபோன 
சில பழைய குதிரைகளும்‌ நின்றுகொண்‌ டிருந்தன 
இவற்றைப்‌ பார்த்துக்கொண்டே ஊருக்குட்‌ புகாமல்‌ 
தென்புறமாய்‌ ஒதுங்கச்சென்று பிள்ளையார்‌ கோவிலை 
யடைந்தேன்‌. 
IV 

பிள்ளையார்‌ கோவிலுக்குப்‌ பக்கத்தில்‌ குப்பை 
கூளம்‌ நிறைக்த ஒரு பாழ்ங்‌ கூடம்‌ இருந்தது. 
அதன்‌ நடுவிலமைந்த சாளரத்தின்‌ வழியாய்ப்‌ பார்த்‌ 
தால்‌, கோவிலுக்கு எதிர்ப்புறத்திலுள்ள குளமும்‌ 
அதன்‌ படிக்கட்டுகளும்‌ தென்படும்‌. * நான்‌ என்‌ 
மூட்டையைக்‌ கீழேவைத்து அச்‌ 
டையிலிருந்த ஒரு கல்லின்மீ.து உட்கார்ந்தேன்‌. 
குளத்துக்குவந்து நீர்‌ மொண்டு போகையில்‌ பெண்‌, 
கள்‌ பேசிய பேச்சும்‌ அன்னார்‌ காலடி. யோசையும்‌ 
அரைகுறையாய்‌ என்‌ காதில்‌ வீழ்ந்து கொண்டிருக்‌ 
தன. நான்‌ தலைகவிழ்த்து என்‌ தாய்‌ தந்‌ைதையரைக்‌ 
குறித்தும்‌ மனைவியைக்‌ குறித்தும்‌ சிந்தித்துக்‌ கொண்‌ 
டி.ருந்தமையால்‌ மாலை நேரங்‌ கழிந்ததையும்‌ உணர்ந்‌ 
இலேன்‌. ஓரிருமுறை திடுக்கென எழுந்து குளத்துக்‌ 
கப்பால்‌ ௮ண்மையிலிருந்த என்‌ வீட்டை எட்டிப்‌ 
பார்த்தேன்‌. மரங்களுக்கும்‌ வேலிக்கும்‌ இடையில்‌ 
வீடுஇருந்தமையால்‌ அங்கு நிகழ்ந்ததொன்றும்‌ 
புலப்படவில்லை. ஆசை முனனிழுக்க அறிவு பின்‌ 
னிழுக்க உள்ளம்‌ இடையூச லாடிற்று. 

V 

எட்டுமணி ஆயிற்று, அன்றிரவு பட்டம்பகல்‌ 
போல்‌ நிலவு காய்ந்தது. குளத்தைச்‌ சூழ்ந்திருந்த 
பொருள்கள்‌ யாவும்‌ பாலில்‌ முழுகி யெழுந்தன 
போன்று தோன்றின. குளத்தின்‌ நீரினுள்‌ நிலவு 
புகுக்துகொண்டமை கண்டு வெருண்டனபோல்‌ 
இடையிடையே மீனும்‌ தவளையும்‌ தள்ளுவதும்‌ 
குதிப்பதும்‌ அன்றி அங்கே குடிகொண்டிருந்த அமை 
திக்கு வேறொன்றும்‌ இடையூறு விளைக்கவில்லை. 
படித்துறை வருவார்‌ போவாரின்மையால்‌ ஒலியடங்‌ 
இற்று, நான்‌ இவற்றை யுற்று ரோக்கிக்கொண்டிருக்‌ 
கையில்‌ என்‌ கண்முன்னே படிக்கட்டின்மேல்‌, இடை 
யிலே மண்குடமும்‌ முழங்காலுக்குக்‌ ழ்‌ இழிந்து 
தொங்யெ சேலையையும்‌ தாங்கெ பெண்ணுருவம்‌ 
தோன்றிற்று, அரந்நிலவு வெளிச்சத்தில்‌, அப்பெண்‌ 
ணின்‌ எலுமிச்சம்‌ பழத்தையொத்த நிறமும்‌ பலநாட்‌ 
களாய்‌ எண்ணெய்‌ அறியாத கூந்தலும்‌ விளக்க முற்‌ 
றத்‌ தோன்றின. என்‌ நெஞ்சு அடி துடித்தது, 
அவளே என்‌ மனைவி யென்பதற்குச்‌ சிறிதும்‌ ஐய 
மில்லை. சான்‌ அறியாமலே அவள்பாற்‌ செல்வதற்கு 
ஓரடி பெடுத்துவைத்தேன்‌. “ஓரடி. யீரடியாகுமுன்‌ 
நான்‌ கண்ட காட்யொல்‌ மெய்ம்மறந்து நின்றுவிட்‌ 
டேன்‌. அப்பெண்‌ நீர்மொண்டு குடத்தை யொரு 
படியின்மீது வைத்து, எதிரே இருந்த பிள்ளையார்‌ 
கோவிலை நோக்க, என்‌ அப்பா, நான்‌ எவ்வளவு 


நாளக்கி இப்படி ௮வதிப்படுவேன்‌? இன்னும்‌ மன 


சாளரத்தண்‌ * 


+ 


i 
| 


if 
i 
1 


சங்கப்‌ 3 ப்பில்‌ பலப்பல வக விட 


Tera pr வளைகள்‌ படுவன பவட வுகிலிய்‌ பவம்‌ பல்‌ 
னால லான்‌! வளை வகைய லத வல்‌ ல பபப ப அகர கரனை சைரா மிக்‌ அட்‌ படக 


கலா நிலயம்‌ 


மிரங்கவில்லையா? என்‌ காலமெல்லாம்‌ இப்படியே கழி 
யுமா?” என்று சொல்லிக்‌ கைகூப்பிக்‌ கண்மூடி ஒரு 
கணப்பொழுது கும்பிட்டுக்‌ குடத்தையெடுத்து 
இடையில்வைத்‌.து இரண்பெடி யேறினாள்‌. சடுதியில்‌ 
அவள்முன்‌ ஒருவன்‌ தோன்றி, எத்தனைநாள்‌ என்ன 
நீ யிப்படி அலைக்கழிப்பே? இனி நான்‌ பொறுக்க 
மாட்டேன்‌. நீ என்ன சொன்னாலும்‌ கேட்கமாட்‌ 
டேன்‌" என்று சொல்லி அவள்‌ கையைப்‌ பிடிக்கப்‌ 
போனான்‌. அவள்‌ (ஊம்‌' என்று ஒரு அதட்டு 
அதட்டி, (வேண்டாம்‌, கெட்டுப்போவே, தொடாதே, 
எட்டிப்போ' என்று உரத்துக்‌ கூவி, ஒரு நொடிப்‌ 
பொழுதில்‌ படிகளைக்‌ கடந்து வீட்டை நோக்க ஓடி 
னாள்‌. அவன்‌ திகைத்துப்போய்‌ மறுமொழி சொல்ல 
காவெழாது நின்றுவிட்டான்‌. இதற்குள்‌ நான்‌ அவ 
னருதில்‌ வர்‌.அவிட்டேன்‌. நான்‌ வந்ததை அவனறி 
யான்‌. அவன்‌ கழுத்தில்‌ ஒரு கையும்‌ காலில்‌ ஒரு 
கையும்‌ கொடுத்து அவனைத்‌ தாக்க. அந்தரத்தில்‌ 
ஓராட்டு ஆட்டி, ஈடுக்குளத்தில்‌ வீசி யெறிந்தேன்‌ 
அவன்‌ கதி யாதாயிற்றென்பதைச்‌ சிறிதும்‌ பாராமல்‌ 
கூடத்துக்கு ஓடி, மூட்டையை எடுத்துக்கொண்டு 
பரதேசி வேடத்தோடு என்‌ வீட்டு வாசலில்‌ போய்‌ 
நின்றேன்‌. 
VI 

எங்கள்‌ வீடு பாழ்பட்டு வறுமைக்‌ குறைவிடமா 
யிருந்தது. பல விடங்களில்‌ மேற்கூரை சிதைந்து 
போகக்‌ கூரையிற்‌ சல பகுதிகள்‌ காற்றில்‌ அங்கங்கே 
மேலெழுந்த பட்‌ பட்‌ என்று அடித்துக்‌ கவிழ்ந்தன. 


£ என்‌ தந்தை விருப்பத்தோடு வளர்த்த கிளி மாண்டு 


போய்‌ அதன்‌ கூடு தருப்பிடித்‌.து, கம்பிகள்‌ கழன்று 
விழ, திண்ணையின்‌ கோடியில்‌ கோத்த சங்கிலியில்‌ 
“காற்றில்‌ இறிச்சுறிச்‌ சென்று அசைந்துகொண் 
டிருந்தது. என்‌ தந்‌ைத சாயமரைத்த கலுவக்கற்கள்‌ 
வீட்டுக்கு வெளியே திண்ணேயோரத்தில்‌ காற்றிலும்‌ 
வெய்யிலிலும்‌ பனியிலும்‌ மழையிலும்‌ காய்ந்தும்‌ 
நனைந்தும்‌ தம்மிற்‌ பட்ட சாயம்‌ நிறந்திரிய மாசுற்‌ 
க்‌ இடந்தன. வாசலிலே என்‌ மனைவி காடுதோறும்‌ 
அலைந்து பொறுக்கிச்‌ சேர்த்த விறகுக்‌ கட்டுகள்‌ 
இரண்டு--ஓன்று அரை குறையாய்ச்‌ சிதறியும்‌, மற்‌ 
றென்று கட்டுக்குலையாமலும்‌ கிடந்தன. முன்‌ றிலி 
லிருந்த சிலமரங்கள்‌ பட்டுப்போயின. வீட்டினுள்ளே 
நடுவீட்டு மாடத்தில்‌ ஒரு மண்விளக்கு மங்கலாய்‌ 
எரிந்தது. 

திண்ணையிலே ஒரு மூலையில்‌ விரித்த கந்தைப்‌ 
பாயில்‌ ஒரு பழந்‌ தலைபணையின்மேல்‌ தலைவைத்து, 
என்‌ தாய்‌, எலும்புர்‌ தோலுமாிக்‌ கந்தை யுடுத்திய 
வளாய்க்‌ கண்ணொளி யிழந்தவளாய்ப்‌ படுதது ஓப்‌ 
பாரி சொல்லிப்‌ புலம்பினாள்‌. வீட்டினுள்ளே எங்‌ 
கேயோ விம்மிவிம்மி யழுமோசை கேட்டதே யன்றி 
வெளியே என்‌ மனைவியைக்‌ காணேன்‌. 


என்‌ அன்னை, (அப்பா மாரிமுத்து, அப்பா மாரி 


முத்து, எப்போ நீ வருவே? எப்போ நீ வருவே? . 


எப்போ நான்‌ பாப்பேன்‌ ? எப்போ நான்‌ பாப்பேன ? 
அவளுக்கு எப்போ ஈல்லகாலம்‌ வரும்‌ ? எப்போ ஈல்ல 
காலம்‌ வரும்‌ ? எப்போ ஈல்ல காலம்‌ வரும்‌ ? என்று 
புலம்பி மூக்குச்‌ சந்தினவள்‌, தடக்கென்று எழுந்து 
உட்கார்ந்து, (அவன்‌ நாசமாப்‌ போகானா,அவன்‌ கட்‌ 
டையிலே போகானா, கரியாப்போகானா, அவளைத்‌ 
தொட்டகையிலே புத்துமுளைக்காதா, அவளைப்பாத்த 
கண்ணுலே பாம்பு புடுங்காதா, அவளைக்‌ கூப்புட்ட 
காக்குலே கொப்பளம்‌ வாராதா, ஊம்‌! செய்வானா? 
செய்வானா ? ஏழுமலையானுக்குக்‌ கண்ணில்லியா ?' 
என்று சொல்லி மார்பிலடித்துக்கொண்டு, களைத்‌ தப்‌ 
போய்ப்‌ படுக்கையில்‌ விழுந்து பேச்சுமூச்சற்றவள்‌ 
போற்‌ இடந்தாள்‌. அந்நொடியில்‌ முன்றானையால்‌ கூக்‌ 
கையும்‌ கண்ணையும்‌: துடைத்துக்கொண்டு வெளிய 


[மே 2, 1929 


ண ணன்‌ 


வந்த என்‌ மனைவி என்‌ தாயினருகில்‌ உட்கார்ந்து, 
அவளை இருகைகளாலும்‌ அணைத்துகொண்டு, (மாமி 
விசனப்பட வேண்டாம்‌, இந்த அஞ்சு வருசமா இப்‌ 
படிப்‌ பண்ணாதபாடெல்லாம்‌ படுத்தினவ்ன்‌ என்ன 
கண்டான்‌ ? ௮நத அண்டவனுக்குக்‌ கண்ணில்லையா? 
இஅக்குமேல்‌ இனி என்ன ஆய்விடும்‌ ? ஏழை கண்‌ 
ணீர்‌ வீணாப்‌ போகுமா? அந்தப்புள்ளையார்‌ இன்னும்‌ 
எத்தனை நாள்‌ பொறுப்பாரோ பாப்போம்‌ ' என்று 
நைந்தாள்‌., ்‌ 

நான்‌ மெல்ல இருமினேன்‌. ₹௮.து யாரு?” என்றாள்‌ 
என்தாய்‌, “அஅயாரு?' என்று வினவி என்‌ மனைவி 
திண்ணையிலிருந்‌ த வாசற்படியண்டை வந்தாள்‌ அம்‌ 
மாநான்‌, ஒரு பரதேசி” என்றேன்‌. “மாரிமுத்தா? மாரி 
முத்தா?” என்றாள்‌ என்தாய்‌. ' அம்மா, நான்‌ ஒரு பர 
தேசி” என்றேன்‌ மீண்டும்‌. “மாரிமுத்து எப்பொ வரு 
வான்‌ ? மாரிமுத்து எப்போ வருவான்‌ ?' என்று 
கேட்டு என்‌ தாய்‌ என்னுடைய விடையை எதிர்பார்த்‌ 
திருந்தாள்‌. துக்கத்தை என்னால்‌ அடக்க முடிய 
வில்லை, முன்பின்‌ யோசியாமல்‌ (இன்ற வருகிறான்‌” 
என்றேன்‌. (ஆ! இண்ணக்‌இ வாரானா? இண்ணக்‌இ 
வாரானா?' என்றுசொல்லி, என்‌ அன்னை தன்‌ படுக்‌ 
கையைவிட்டுத்‌ தடுமாறி எழுந்து தடியொன்றை 
ஊன்றிக்கொண்டு, தடவி நடந்து வாயிற்படியண்டை 
வந்து உட்கார்ந்தாள்‌. (வாரது உறுதியா?' என்றாள்‌. 
(அம்‌' என்றேன்‌. நீ எந்தஊரு? எங்கெவந்தே” என்‌ 
முள்‌. (நான்‌ ஒரு பரதேசி, பிச்சைக்கு வந்தேன்‌” என்‌ 
றேன்‌. என்‌ வார்த்தைகளை உற்றுக்கேட்ட என்‌ தாய்‌ 
மாரிமுத்து!” என்றாள்‌. “அம்மா, அம்மா' என்று 
அலறி அவள்‌ கரங்களுக்குள்ளே வீழ்ந்தேன்‌. என்‌ 
தாய்‌ என்னை இறுகத்தழுவி உச்சிமோந்தாள்‌. என்‌ 
கால்களைப்‌.பற்றிக்கொண்டு என்மனைவி கோவென்று 
அலறினாள்‌. எங்கள்‌ வீட்டில்‌ உண்டான இரைச்சலை 
கேட்டு அக்கம்‌ பக்கத்தார்‌ சிலர்‌ வந்து கூடினர்‌. 

VII 

என்தந்தை யிறந்து எட்டு வருடங்கள்‌ ஆயினவாம்‌. 
என்தாய்‌ கண்ணிழர்‌.அ பத்‌ அவருடங்கள்‌ ஆயினவாம்‌. 
நான்‌ ஊரைவிட்டுப்போன மூன்றாம்‌ மாதத்தில்‌ பாம்பு 
கடிக்க என்மாமன்‌ இறந்தாராம்‌. என்தந்தை யிறந்தது 
முதல்‌ கூலிவேலைசெய்‌.அ என்மனைவியே என்‌ தாயைக்‌ 
காப்பாற்றினளாம்‌. ஊரில்‌ நாட்டாண்மைக்காரன்‌ மக 
னாயெ இன்னப்பன்‌ கடந்த மூன்று வருடங்களாய்‌ 
என்‌ மனைவியைப்‌ பெண்டாள முயன்றான்‌ என்றும்‌; 
கொள்ளுக்காட்டிலே அவன்‌ அவளைத்‌ அன்டறுத்தய 
அம்‌, விறகு கொண்டுவர அவள்‌ மலைக்காட்டுக்குப்‌ 
போயிருக்கையில்‌ அவன்‌ அரத்தியதும்‌ முதலாக 
அவனால்‌ அவள்‌ பட்ட கொடுமைகள்‌ இன்னின்ன : 
வென்றும்‌ என்‌ தாயும்‌ பிறரும்‌ சொல்லக்கேட்டு; . 
மீசைதுடிச்ச; கண்வெக்க, வியப்பும்‌ விருப்பும்‌ 
வெறுப்பும்‌ துன்பமும்‌ மாறிமாறி என்‌ கெஞ்சைக்‌ 
கொள்ளைகொள்ள நான்‌ பித்துப்‌ பிடித்தவன்போல்‌ 
நிற்கையில்‌, அங்கு வந்தவர்களில்‌ ஒருவன்‌ அன்‌ றிரவு 
சன்னப்பனைப்‌ பேயடித்துக்‌ குளத்தில்‌ போட்டதென்‌ 
அம்‌, அவனை வீட்டுக்குக்‌ கொண்டுபோய்‌ மர்திரிக்‌ 
இருர்கள்‌ என்றும்‌ சொல்லுதலும்‌ நான்‌, என்‌ மனைவி 
யைக்‌ கடைக்கண்ணாற்‌ பார்த்தேன்‌. அவள்‌, கஞ்சி 
னுங்‌ கொடிய நாட்ட மமுதினும்‌ நயந்து நோக்கிப்‌ 
புன்முறுவல்‌ கொண்டாள்‌. 

அன்றிரவு நெடிதுநேரம்‌ எங்கள்‌ வாழ்வு தாழ்வு 
களைக்‌ குறித்து நாங்கள்‌ பேசிக்கொண்டிருந்து 
பிரிந்தபின்‌, நானும்‌ என்‌ மனைவிபும்‌ தனியேம்‌ ஆயி 
னோம்‌. (கோளுண்ட திங்கள்‌ முக' த்தாளும்‌ அழுக்‌ 
கடைந்த புடவை யணிந்தாளுமான அவளைத்‌ தலை 
முதல்‌ கால்வரையிலும்‌ கண்களால்‌ வாரியுண்டேன்‌. 
பிரிந்தவர்‌ கூடினால்‌ பேசல்‌ வேண்டுமோ!" 


மே 2, 1929) 


ர 


கலா நிலயம்‌ இத்த 


தமிழ்ப்‌ பாடம்‌ 70. 


. [சள வெண்பா. ] 


கலி நீங்கு காண்டம்‌. 
வாகுகனே ஈளன்‌ ஆவான்‌ என்பதை இவ்விதம்‌ 
தன்‌ மக்களைக்கொண்டு சோதித்தறிந்த தமயந்தி, 
விதர்ப்பனிடம்‌ சென்று இச்செய்தியைக்‌ கூறியதை 
இனிவரும்‌ மூன்று செய்யுள்கள்‌ செப்புகின்றன. .* 
்‌.. கொற்றக்‌ குமரனையுங்‌ கோதையையும்‌ தான்கண்டு 
மற்றவன்றா னாங்குரைத்த வாசகத்தை முற்றும்‌ 
மொழிந்தாரம்‌ மாற்ற மொழியாத முன்னே 
அழிந்தாள்‌ விழுந்தா எழு. 65 
போழிப்புரை:--வெற்‌ றிவாய்ந்த இளவரசனையும்‌ 
இரந்திரசேனையையுங்‌ கண்டு ஈளன்‌ சொல்லிய சொற்‌ 
களைத்‌ தோழியர்‌ வந்து தமயந்திக்குக்‌ கூறினார்‌. ௮வ 
வார்த்தைகளை அவர்‌ கூறியவளவிலே தமயந்தி மன 
மழிந்து அழுதவண்ணமாயத்‌ தரையில்‌ விழுந்தாள்‌. 
கொங்கை யளைக்து குழல்திருத்திக்‌ கோலஞ்செய்‌ 
அங்கை யிரண்டு மடுபுகையால்‌-—இங்கன்‌ 
கருயெவோ வென்‌ றமழுதாள்‌ காதலனை முன்னாள்‌ 
பருதியவேற் கண்ணாள்‌ பதைத்து. 06 
. பதப்பிரிவு:--கொங்கை அளைந்து குழல்‌ திருத்தி 
கோலம்‌ செய்‌ ௮ம்‌ கை இரண்டும்‌ அடு புகையால்‌ 
இங்ஙன்‌ கருகியவோ என்று அழுதாள்‌ காதலனை 
முன்‌ நாள்‌ பருகிய வேல்‌ கண்ணாள்‌ பதைத்து. 
அன்வயம்‌:--காதலனை . முன்நாள்‌ பருயெ வேல்‌ 
கண்ணாள்‌, பதைத்து கொங்கை அளைந்து குழல்‌ 
இருத்திக்‌ கோலம்செய்‌ ௮ம்‌ கை இரண்டும்‌ இங்கன்‌ 
அடு புகையால்‌ கருயெவோ?” என்று அழுதாள்‌. 


பதவுரை, 
காதலனை - தன்‌ நாயகனை 
முன்நாள்‌ - பழைய நாட்களில்‌ [யெ 


பருகிய - (ஆசையோடு அருக்துவதுபோ ல்‌) நோக்‌ 

வேல்‌ - வேலைப்போன்ற 

கண்ணாள்‌ - சண்களையுடைய தமயந்தி; 

பதைத்து - அடித்து, 

கொங்கை - எனது கொங்கைகளை 

அளைர்‌அ - அளைந்தும்‌, 

குழல்‌ - எனது கூந்தலை 

திருத்தி - இருத்திபும்‌ (எனக்கு) 

கோலம்‌ - அலங்காரம்‌ . 

செய்‌ - செய்த 

அம்‌ - அழயெ (அவன அ) 

கை - கைகள்‌ 

இரண்டும்‌ - இரண்டும்‌ 

இங்௩ன்‌ - இப்படி 

கருதியவோ - கருப்போய்விட்டனவோ?”' 

என்று - என்று 

அழுதாள்‌ - (தமயந்தி) அழுதாள்‌. 

விரிவுரை:--முன்னாட்களில்‌ தன்னை அன்போடு 
அணைத்த ஈளன அ கரங்களை இங்குத்‌ தமயந்தி பரி 
வினால்‌ பாராட்டுகின்றாள்‌. கார்க்கோடகன்‌ கடித்த 
விஷத்தினால்‌ உடலம்‌ வெந்து கருகியிருக்கின்‌ றதென்‌ 
பதை அவள்‌ ௮ நியாளாகையால்‌, சமையற்‌ செய்யும்‌ 
போது புகை பட்டுப்பட்டுக்‌ கருனெவோ அக்கைகள்‌ 
என்று இரங்கினாள்‌. ஈளனுக்கும்‌ இத்தொழில்‌ செய்‌ 
யும்‌ கதி நேர்ந்ததோ என்பது அவள்படும்‌ வருத்தம்‌. 
காதலனை முன்னாள்‌ பருயெ வேல்‌ கண்ணாள்‌,என்பது, 
- வீமன்‌ மடந்தை விழிமுடியக்‌ கண்டறியா . வாம 
நெடுந்தோள்‌'” என்று முன்‌ கூறியிருப்பதன்‌ பொரு 
ளைத்‌ தழுவியிருக்கன்றது. ஈளனுடைய அழகை 


ந 
டூ 


அவள்‌ காணுந்தோறும்‌, “(அப்படியே அவ்வழகைக்‌ 
குடித்துவிட்டா லாகாதா''' என்ற ஆர்வத்துடன்‌ 
பார்க்குமாம்‌ அவள்‌ கண்கள்‌. 

கொங்கை அளை தல்‌ குழல்‌ திருத்தல்‌ முதலிய செய்‌ 
கைகள்‌, சூளாமணியில்‌ சொல்லியுள்ளபடி, “காம 
வேகத்தை மெல்ல மெல்லப்‌ பெருக்கியிடும்‌' * தன்மை 
யன. “குழலையான்‌ திருத்திக்‌ கோதை சூட்டுவன்‌ 
குறிப்புண்டாயின்‌; மழலைவாய்‌ திறந்து ஓர்‌ மாற்றம்‌ 
அருளுக மடந்தை" என்று அம்‌.நூலில்‌ (சூளாமணி, 
கல்யாணச்‌ சருக்கம்‌, 166வது செய்யுள்‌) வந்துளது. 

மற்றித்‌ இருஈகர்க்கே வந்தடைந்த மன்னவற்குக்‌ 

கொற்றத்‌ தனித்தேருங்‌ கொண்டணைந்து--மற்றும்‌ 

மடைத்தொழிலே செய்கின்ற மன்னவன்கா 

[ ணெங்கள்‌ 

கொடைத்தொழிலா னென்றாள்‌ குறித்து. 67 

பொழிப்புரை: இர்ஈகரத்திற்கு வந்துள இருது 
பன்னனுக்குத்‌ தேர்‌ ஈடத்திவந்து சமையல்‌ தொழி 
லுஞ்‌ செய்கின்ற இவ்வரசன்தான்‌ வள்ளலாகிய நமத 
நளன்‌”? என்று தமயந்தி நிச்சயித்துத்‌ தன்‌ தந்தை 
வீ. மராஜனிடம்‌ தெரிவித்தாள்‌. 

இலக்கணம்‌. ்‌ 


வார்த்தைகள்‌ ஒன்றையொன்று தொடர்ந்‌ அவரும்‌ ' 


போது அவ்விரண்டு வார்த்தைகளுக்கு இடையேவேற்‌ 
றுமையுருபேனும்‌, உருபோடுவேறு சொல்லேதேனும்‌ 
சேர்ந்துதொக்குஇருக்குமாயின்‌ அத்தொடர்தொகை 
நிலைத்தொடர்‌ என்று அழைக்கப்படுமென்றும்‌, ௮வ்‌ 


. வாறு ஒன்றும்‌ தொக்கு இராமல்‌ அர்த்தம்‌ விளங்கும்‌ 


படி தொடருமாயின்‌ அத்தொடர்‌  தொகாநிலைத்‌ 
தொடர்‌ என்று அழைக்கப்படும்‌ என்றும்‌, முன்‌ கூறி 
னோம்‌. அத்தொகாநிலைத்தொடர்கள்‌, எழுவாய்‌, 
இரண்டுமுதல்‌ ஏழுவரையி லுள்ள அறுவகை வேற்‌ 
றுமைகள்‌, விளி, வினைமுற்று, பெயரெச்சம்‌, வினை 
யெச்சம்‌, இடைச்சொல்‌, உரிச்சொல்‌, அடுக்கு, ஆய 
இவைகளுள்‌ ஒன்றாய்‌ இருக்கக்கூடியதையுங்‌ கண்‌ 
டோம்‌. 

இனி, தொகைநிலைத்தொடர்களை ஆராய்வோம்‌ 
முதலில்‌ இவைகளை இரண்டு பிரிவுகளாகப்‌ பிரித்துக்‌ 
கொள்ளலாம்‌. குதிரை வாங்ஜனான்‌, பொன்குடம்‌, 
என்பனபோல்‌ வரும்‌ தொடர்களை விரித்தால்‌ அவை, 
குதிரையை வாங்னொன்‌; என்‌ அம்‌; பொன்னால்சேய்த 
குடம்‌ என்றும்‌ விரியும்‌. இப்படி வேற்றுமை உருபு 
மாத்திரமாவது, அல்லாது வேற்றுமை உருபோடுகூட 
வேறு ஒருசொல்லும்‌ சேர்ர்தாவ து;இரண்டு மொழிக 
ளுக்கு இடையே தொக்கு இருக்குமாயின்‌, அவ்விர 
ண்டு மொழிகளும்‌ சேர்ந்து வேற்றுமைத்‌ தொகை 
நிலைத்தொடர்‌ ஆகும்‌. இவ்விதம்‌ இரண்டு முதல்‌ எழுவ 
சையிலுமுள்ளவேற்றுமை உருபுகள்‌ (தனியாகவாவ.து 
வேறு ஒரு சொல்லோடும்‌ சேர்ந்தாவது) இடையே 
மறைய நடக்கின்ற தொடர்கள்‌ வேற்றுமைத்‌ தொகை 
நிலைத்தொடர்கள்‌. வேற்றுமை . உருபுமாத்திரம்‌ 
தொக்கு இருக்குமாயின்‌, ௮௮ வேற்றுமைத்தோகை 
நிலைத்தோடர்‌ எனப்படும்‌ என்பதையும்‌, வேற்றுமை 
உருபோடுகூட அர்த்தம்‌ பூர்த்தியாவதற்கு வேண்‌ 
டிய வேறு ஒரு சொல்‌ லும்‌ தொக்கு இருக்குமாயின்‌, 
அத வேற்றுமை உருபும்‌ பயனும்‌ உடன்‌ தோக்க. 
தொகை என்பதையும்‌ முன்‌ பலவிடங்களில்‌ (வால்‌? 
யூம்‌. 1. பக்கம்‌; 729.. 750) கூறியிருக்ன்றோம்‌. 
வேண்டிய உதாரணங்களும்‌ முன்‌ பெயர்ச்சொல்லின்‌ 
வேற்றுமைகளை விளக்யெள்ள பாடங்களில்‌ கூறப்பட்‌ 
டிருக்கன்‌ றன. அவைகளைப்‌ பார்த்துக்‌ கொள்ளவும்‌. 


(ர 


மைல டவல அட வன்‌ அ அரசக்‌ 
க போன்ல டட ல்ட ட்டால்‌ 


அம்பர்‌ 


தல்‌ தலம்‌ ர்த்து 


256 O | கலா நிலயம்‌ 


[மே 2, 1929 


கம்ப ரரம ரய ணம்‌ 


பாலகாண்டம்‌ 


12. கார்முகப்‌ படலம்‌ 


அழகினுக்‌ கழகு பிறர்நலம்‌ பேணல்‌. 
உண்மைக்கும்‌,ஓ ராதபொஅஅமாந்தர்‌ உரைப்பதற்கும்‌ 
இடையே கிடப்பது நெடுந்தூரம்‌. கல்லெனுர்‌ 
தோளினர்‌ . கொணர்ந்தவவ்‌ வில்லினத்‌ தம்‌ மன்னன்‌ 
திருமுன்னர்‌ வைத்தனர்‌. வைத்தலும்‌, 
- போதக மனையவன்‌ பொலிவு நோக்யெவ்‌ 
- வேதனை தருகின்ற வில்லை ரோக்தித்தன்‌ , 

மாதினை நோக்குவான்‌ மனத்தை நோக்கிய 

கோதமன்‌ காதலன்‌ கூறன்‌ மேயினான்‌. 

[யானைக்‌ : கன்றுபோன்ற இராமனுடைய அழகையும்‌, 
வேதனை தருகின்ற அவ்வில்லின்‌ வன்மையையும்‌ மாறிமாறி 
ரோக்டித்‌ தன்‌ மகளது ஈலங்கருஇப்‌ பரினெ்‌ ற சனகன்தன்‌ 
மனநிலையை உணர்ந்த சதாஈர்தன்‌ பின்வருமாறு! சொல்ல 
லாயினான்‌.] 

இக்கோ தமன்‌ காதலனுக்கு வேறு எது இருப்பி 
அம்‌, ஒரு வரலாற்றை இனிமையுறச்‌ சொல்லுந்‌ திறம்‌ 
இல்லையென்றே நினைக்கவேண்டி யிருக்கன்றது. அத 
னிலும்‌ ஈமது இளவல்‌ இராகவன து மனம்‌ எவ்வெப்‌ 
பொழு.து அமைதியற்று ஆத்திரமுற்‌ றிருக்ன்றதோ 

“ அவ்வப்‌ பொழுதெல்லாம்‌ இச்சதானந்தன்‌ நெடுஞ்‌ 
சரித்திரமொன்று, தனக்கே யுரியவொரு சுவையற்ற 
வகையில்‌ பன்னப்‌ புகுதலாகன்றனன்‌. முன்‌ கன்னி 
மாடத்தில்கண்ணுற்ற தையலின்‌ நினைவுக்‌ தானுமாய்த்‌ 
தனியிருக்கப்‌ பதைபதைத்த இராமனுடைய செவி 
களைக்‌ கோசிகன்‌ கதையினால்‌ தூர்த்‌அநிரப்பிப இவ்‌ 
வீறிலா வெருமுனிவன்‌, “இந்த அடுப்பில்‌ பாலை 

, வைத்தேன்‌ இக்கும்‌. வந்தத பூனை'' என்பதேபோல்‌ 
கணமொன்று தாழத்‌ தாளா இந்நிலையிலும்‌ வில்லின்‌ 
வரலாற்றையும்‌ அதற்கிலக்காகிய சீதையின்‌ வரலாற்‌ 
றையும்‌ சொல்லத்‌ தொடங்கனான்‌. அன்னம்மாடும்‌ 
முன்‌ அறையில்‌ காட்சிகொண்ட கன்னியே இச்சன 
கன்தன்‌ மாமகளா .யிருத்தல்வேண்டுமென ஊதித்‌ 
திருந்த இராமன்‌, 6கோற்றனள்‌ ஈங்கையும்‌ நொய்‌ 
தன்‌ ஐயன்‌ வில்‌ ஏற்றுமேல்‌'' என வேந்தன்‌ உரைத்‌ 
தது கேட்டதுமுத்ல்‌, அச்செயலைப்‌ பூர்த்திசெய்து 
தன்‌ மனத்தினாசை நிறைதற்கு இடையூருய்க்‌ கழி 
இன்ற நேரமெல்லாம்‌ மிகநொந்து நைந்திருப்பான்‌. 
எனினும்‌, இக்நிலையிலுள்ள இசாமனுக்குக்‌ கார்முகத்‌ 
இன்‌ தன்மையும்‌ கன்னியின்‌ நலத்தையும்‌ எடுத்து 
ரைத்தல்‌ நேர்மையற்ற மிகையா மென்று யாவருங்‌ 
கருதார்‌.அதனைச்சொல்இன்‌ற வகையோ நயமற்று நிற்‌ 
பதைத்தான்‌ குறையாகக்‌ கூறகநேர்கின்றது. கோகெனு 
டைய ஜீவிய சரித்திரம்‌ சுவைத்தொழுகும்‌ பலநிகழ்ச்‌ 
சிகள்‌. தன்னுள்‌ தாங்கப்பெற்றதெனினும்‌ அதனை 
முன்‌ ஈயமிலாச்‌ சொற்களால்‌ தேர்ந்து செப்பினை 
இப்புரோதிதன்‌. பிஞ்ஞகன்‌ பிடித்த இப்பெருவில்லின்‌ 
வரலாற்வையும்‌ பெரும்புகழ்ச்‌ சானஇயின்‌ வரலாற்‌ 
றையும்‌ தானே இயம்புதற்குக்‌ கம்பர்‌ மேற்கொண்‌ 
டிருப்பாராயின்‌ சுவைபெருதத்‌ தித்திக்கும்‌ செய்யுள்‌ 
“இற்லெ இங்குத்‌ திரண்டெழுர்‌ திருக்கும்‌. கம்பரால்‌ 
பாடப்பெற சீதைக்கேனும்‌ செவ்வி பல முன்னும்பின்‌ 
னும்‌ நேர்கின்றன. தக்கனது வேரர்வியைச்‌ சிதைத்த 

- இவ்வில்லோ அத்தணைப்‌ பாக்கெயஞ்‌ செய்ததில்லை, 


உ 


6 


ஏலவிளம்பர அறிக்கைச்சீட்டுகளில்‌ அறியவேண்டிய 
விஷயம்‌ மாத்திரம்‌ அமைவதேபோல்‌, சதானந்தர்‌ வர 
லாறு  உரைத்தவகையில்‌ அறியவேண்டியன இருக்‌ 
இன்றனவேயன்றி உணர்ந்து அனுபவித்தற்கயென்‌றன 
தேடலரிஅ. வான்மீகத்தில்‌ தயரதன து - குலமுறை 
விட்டன்‌ கூறினான்‌. அத வழக்குப்‌ பத்திர வம்சா 
வளியாயிருந்ததென்று இக்குக்கோசிகன்‌ தானேயேற்‌ 
அச்‌ செப்பிய திறத்தனைக்‌ கண்டோம்‌; மற்று, வட 
தலில்‌ வில்லின்‌ வரலாற்றைக்‌ கூறியது ஜனகன்‌.௮௮ 
வசிட்டன்‌ குலமுறைக்கே இணையாயிருந்தது. கம்பர்‌ 
காலில்‌ சதானந்தன்‌ அதனைக்‌ கூறத்‌ தலைப்பட்டா 
னென்றால்‌, வாய்‌ மாறியதேயன்றி சொல்லொன்றுஞ்‌ 
திறக்கவில்லை, வில்லையும்‌ அவ்வில்லின்‌ பரிலொாயெ 
வனிதையையும்‌ பற்றி இப்புரோதென்‌ பன்னிரு 
பாடல்களில்‌ சுருங்கக்கூறினானென்ற அவ்வொரு ஈன்‌ 
றியே பாராட்டற்பாலது. பொழிகின்றபுவிமடக்தை 
திருவெளிப்பட்டதென'”'ச்‌ தை கொழுத தியில்தோ 
ன்றியதை வருணித்திருப்ப து போன்ற இரண்டொரு 
வாசகம்‌ சற்றே ஈயமென்று நவிலும்படி அமைந்திருப்‌ 
பதும்‌ சொல்வோன்‌ திறத்தாலன்று; சொல்லப்படு 
வோள்தன்‌ தள்ளரிய மாண்பினாலாம்‌. இதனையே பின்‌ 
ளை, மூ£க்கிழந்தகன்ற காமவல்லியாம்‌ மாயக்கன்னி 
தன தையன்பால்‌ சென்று, ்‌ 


தேர்தந்த வல்குற்‌ சதை தேவர்த மூல னிம்பர்‌ 
வார்தந்த கொங்கை யார்தம்‌ வயிறுதர்‌ தாளு மல்லள்‌ 
தார்தந்த கமலத்‌ தாளைத்‌ தருக்னெர்‌ கடையச்‌ சங்க 
நீர்தந்த ததனை வெல்வா ஸனிலந்தந்து நிரம்பிற்‌ றன்றே 


என்று புனைந்துரைத்ததைக்‌ கருங்கால்‌, சதானந்த 
னுடைய தற்குறிப்பேற்றம்‌ எற்றுக்கு அகும்‌! சதை 
யைக்‌ காதலித்‌ துவந்த பல மன்னர்‌ தொக்குச்‌ சனகனை 
அடர்க்கவும்‌, அவன்‌ இளைத்ததுகண்டு இரங்யெ 
விண்ணவர்‌ படைகள்‌ உதவ, இஃதணர்ந்தவ்‌ விகல்‌ 
வேந்தர்‌ உடைந்து அகன்றதற்கோர்‌ உவமை காண்பா 
ராய்‌ ௩ம்‌ சதானந்த முனிவர்‌, அற்காக்கை கூகை 
யைக்கண்‌ டஞ்சினவா. வெனவகன்றார்‌”” எனக்‌ கூசாது 
கூறலுற்றார்‌. எது கூகை? ஜனகனோ ! மற்று விண்‌ 
ணவ சருளிய தெய்வப்படையோ! அரசர்கள்‌ அஞ்சி 
யகன்ற அவ்விரைவிற்கே இவ்வுவமையை ஏகதேச 
மாய்க்‌ கொள்ளல்வேண்டு மெனின்‌, இத்தகைய ஏக 
தேசங்களுக்கு ஏற்ற புலவர்‌ புராணங்கள்‌ பாடுவோர்‌ 
பிறர்‌ பலருளர்‌; சொல்வன்மை யில்லாத இச்சதானர்‌ 
தனை வைத்துக்கொண்டு பாவம்‌, கம்பருந்தான்‌ ஏது 
செய்வார்‌. 

விண்ணவர்‌ அருளிய படைகளுக்கு வெருவிய வேர்‌ 
தர்கள்‌ அகன்றபின்‌, சீதைக்கு, 
என்றுமினி மணமுமிலை யென்றிருந்தே மிவனேற்றின்‌ 
நன்றுமலர்க்‌ குழற்சீதை ஈலம்பழுதா காதென்று, 
சதானந்தன்‌, முன்‌ ஜனகன்‌, (ஐயன்வில்‌ ஏ ற்று 
மேல்‌ நோற்றனள்‌ ஈங்கையும்‌'” என்றுரைத்த மொழி. 
களைத்தழுவித்‌ .தன்‌ கூற்றினை முடித்தான்‌. முடித்த 
த்த, எடம்‌ 


டி 


கலா நிலயம்‌ 


357 


_ . நினைந்தமுனி பகர்ந்தவெலா நெறியுன்னி 


யறிவனுந்தன்‌ ° 
புனந்தசடை முடி அளக்கப்‌ போரேற்றின்‌ .. 
முகம்பார்த்தான்‌ 


்‌. வனைந்தனைய திருமேனி வள்ள ஓமம்‌ 
மாதவத்தோன்‌ 
நினைந்தவெலா நினைந்தந்த நெடுங்சலையை 
நோக்கினான்‌. 
-எனக்‌.கம்பர்‌. மேலினி நிகழ்வதற்‌ இருப்பவைகளை 
உரைக்கப்‌. புகுசின்றனர்‌. இராமனது நோக்கம்‌ எத்‌ 
.தகையது என்பதைப்பற்றியும்‌, 
முன்னாள்‌ தான்‌ 


கன்னிமாடத்‌ தில்‌ 


இயைத்த ஜனகன்‌ திருமகளும்‌ ஒருத்தியோ, மற்று. 


வேறுதான்‌ ஆவாசோ என்னுமிக்‌ கேள்வியில்‌ அவன்‌ 


மனநிலை இருக்கவல்ல பெற்றியைப்பற்றியும்‌, முன்‌. 


னொரு சந்தர்ப்பத்தில்‌ ஆராயவேண்டி. நேர்ந்துவிட்ட 
'தாகையால்‌,; ஈண்டவைகளை மீண்டும்‌ இயம்பா.து 
விடுத்தலே நேராம்‌. விச்வாமித்திரனும்‌ இதுபற்றி எக்‌ 
கருத்‌,.து உடையவன்‌ என்பதையும்‌ கண்டுளோம்‌. 
எனின்‌ சதானந்தன்‌ கூறியவைகளின்‌ நெறியை 
அன்னிப்‌ புனைந்த தன்‌ சடைமுடியைத்‌ அதளக்கயெவன்‌ 
.விச்வாமித்திரன்‌ என்று கொள்வதே தக்கதெனத்‌ 
'தோன்றுகின்ற.து. ஆயின்‌ அக்கோசிகன்‌ வில்லி 
னது வரலாறுகேட்டு யாது நினைந்திருத்தல்கூடும்‌? 
“அரக்கியைக்‌ கோறி என்று அவன்‌ முன்‌ இரா 
மனை ஏவிய அபோல்‌ இங்கு (இவ்வில்லை வளை த்திடு * 
என்று ஏவவிவ்லை. “போரேற்றின்‌ முகம்பார்த்‌ 
தான்‌”, பார்த்து, ்நென்னற்‌ கண்ட நங்கையும்‌ இவ்‌ 
வில்லின்‌ வனிதையும்‌ ஒருத்தியே என இம்மைந்தன்‌ 
ஓராது உழல்கின்றானே, யாதோ! என்வரையில்‌ பெரி 
தும்‌ ஐயமில்லை. இவனோ ஐயமே மிகுந்து இவ்வில்லி 
க்‌ கையிலுமெடுக்க மறுத்துவிட்டால்‌, என்செய. 
நாணமீக்‌ இளர்தரத்‌ தன்காதலை உரைக்கலாற்றாத 
இச்செம்மல்‌ கனவு ற்ற ஊமனென உயங்குவான்‌. 
அவளே 'இவளென என்னளவு இவனுந்தேர்ந்‌ த 
இவ்வில்லினை வளைப்பானாயின்‌ தன்‌ நாணமுங்காத்‌ த 
நங்கையையும்‌ எய்துவான்‌. ஆதலின்‌ வாய்த்த இச்‌ 
"செவ்வியை வ்ழுவவிடா அ அவன்‌ பயன்படுத்திகொள்‌ 
ளல்‌ வேண்டு ம என்று எண்ணுவதல்லாது விச்வா 
மித்திரன்‌ இச்சந்தர்ப்பத்திற்‌ ணெங்க வேறு யாது 
நினைந்திருத்தல்‌ கூடுமென மதித்தல்‌ அருமையாயிருக்‌ 
.இன்றது, கோடிகன்‌ நினைந்தவெலாம்‌ இதுவாக இருக்‌ 
தாற்றான்‌ இராமனும்‌ நினைர்தவைகளோடு இணங்கு 
வது இயற்கையாகும்‌. இராச்‌ சந்தேகம்‌ உடையவர்‌ 
ஒருநாளும்‌ நன்மையடையார்‌ என்பதை அறியக்கூடிய 
ஆற்ற லடையவன்‌ இராமன்‌. ஆதலின்‌,சீதையின்காத 
லும்‌ அக்காதலுக்‌ இடைடெக்கும்‌ இர்நெடுவில்மிசைச்‌ 
ற்றமுவ்‌ கனற்றப்‌ பொழிந்த நெய்‌ ஆகுதி வாய்வழி 
பொங்க யெழுந்தகொழுங்‌ கனலென்ன”' இராமன்‌ 
எழுந்தான்‌. எழுந்தவன்‌ இலையிருக்கு மிடம்சேருமக்‌ 
'கணத்திற்குள்‌ அம்மண்டபத்‌ இன்கண்சு வைமிகு உரை 
.இல நிகழ்ந்தன. 

தூய தவங்க டொடங்கிய தொல்லோ 

னேயவன்‌ வல்வி லிறுப்பதன்‌ முன்னம்‌ 

சேயிழை மங்கையர்‌ சி்தைதொ றெய்யா 

. யிரம்‌ வில்லை யனங்க னிறுத்தான்‌. 

[தூய்மையான தவங்களைச்‌ செய்யும்‌ விச்வாமித்திரன.து 
“சேயத்தை உடையவனாயெ இராமன்‌ அவ்வலிய வில்லை 
அடி.ப்பதன்முன்‌, அனங்கன்‌, செம்மையான ஆபரணங்களை 
பணிர்து அங்கிருந்த மாதர்கள்‌ ஒவ்வொருவர்‌ மனத்திலும்‌ 
.வலித்துவலிச்‌ அச்‌. கணைசளை எய்துஎய்‌து ஆயிரம்‌ வில்‌ 
களை உடைத்தவனாயினான்‌ ] ்‌ 

மதொல்லோ னேயவன்‌'', என்பதைத்‌, (தொல்‌ 
லோன்‌ ஏழுவன்‌', என்றும்‌, (தொல்லோன்‌ நேயவன்‌' 


கண்ட கரரிகையும்‌ .இவ்வில்லிற்‌' 


என்றும்‌ 


இருவகைகளிற்‌ கொள்ளலாமெனினும்‌,. 
எவுதற்கு அஞ்சியே “போரேற்றின்‌ முகம்பார்த்தான்‌.' 


என முன்‌ கொண்டதற்ணெங்கி (ரேயவன்‌” எனப்‌ 


பிரிப்பது தகும்‌. “காதல்‌ என்றன்‌ உயிர்மேலும்‌ இக்‌ 
கோசிகன்‌ 
உரைத்ததற்கும்‌ - இது பொருந்தி  யிருக்கின்றது. 
தாட கையைக்‌ கொல்‌” என்று ஏவிவிட்டு அதற்குப்‌: 
பதிலாக, “(அறனல்லவும்‌ எய்தினால்‌, ௮௮ செய்க 
என்று £ீ ஏவினால்‌” தான்‌ செய்துதானே தீரவேண்டி 
யிருக்கன்றத, என்ற வார்த்தைகளைப்‌ பெற்றுள 
கோகன்‌, மீண்டும்‌ ஏவுவதென்பதை' இசாமன்பால்‌ 
மறந்தேனும்‌ நினையான்‌. மற்று, நேயவன்‌ எனப்பிரித்‌ 
தால்‌ அவ்வடி மோனை இன்றி நிற்குமேயென நினைத்‌ 
தால்‌, ஏயவன்‌ எனப்‌ பிரித்துத்‌ தொல்லோன்‌ என்‌ 


கரியோன்பால்‌ உளது” என்று. முன்‌ 


்‌ பது சதானந்தனைக்‌ குறிப்பதாகக்‌ கொள்ளல்‌. வேண்‌: 
்‌ டும்‌, (இவன்‌ ஏற்றின்‌ தைலம்‌ பழுதாகா இ". என்ற : 
'வுரையில்‌ ஏவுன்ற குறிப்பு: அடங்யுள ௮. 


ஆயிரம்‌ விற்கள்‌ இறவிற அனங்கன்‌ எய்தானே 
னும்‌ அவ்வரசமங்கையர்‌ இவ்விராமனைத்‌ தாமே பெற 
வேண்டுமென்று காதல்‌ எய்திலர்‌. . இப்பேரழகன்‌ 
தம்மரையன்‌ பெருமகட்கே உரியவன்‌ என்ன உன்‌ 
னிய அவர்‌ சிந்தையை எற்றியகணையெலாம்‌ பிதிர்ந்து 
போயின. மையலால்‌ மதிகலங்கி, இசைத்து ' வந்து 
அமிழ்தின்‌ மொய்க்கும்‌ ஈயினம்‌ என்னச்‌ சூழ்ந்தன 
ராய்க்‌ கருப்புவில்லை யிறுத்‌ துத்‌ தங்களையே காக்கும்‌ 
படி வேண்டிநின்ற மிதிலைமாதரார்‌ வேறுளர்‌ லர்‌," 
அன்னவரை உலாவியற்படலத்திற்‌ காண்போம்‌. 
ஈண்டிக்‌ கோமனை மண்டபத்தமர்நீத நங்கையர்களோ,, 
இராமன அ அழகை அள்ளியள்ளிப்‌ பருனெரே னும்‌, 

காணு நெடுஞ்லை கால்வலி தென்பார்‌ 

நாணுடை நங்கை நலங்ளெர்‌ செங்கேழ்‌ 

பாணி யிவன்படர்‌ செங்கை புகாதேல்‌ 

வாணுதன்‌ மங்கையும்‌ வாழ்வில ளென்பார்‌. 

[காண்‌ பின்‌ ற இப்பெரிய வில்லின்‌ அடி வலியதென்பார்‌. 
நாணம்மிகுச்த ஈங்கையாகயெ சசை.பின்‌அழகய சவர்‌: கை 
இவனது விசாலமான சிவர்தகையால்‌ பற்றப்பெறாதானால்‌,. 
பிரகாசம்பொருர்திய நெற்றியையுடைய சீதையும்‌ ஈல்ல. 
வாழ்வு எய்‌, தாதவள்‌ ஆவாள்‌] ர 
என்று சானஇக்கே அவனை உரியவனாக்கிப்‌ பாராட்ட 


லாயினார்‌. இராமனது. அழகும்‌ சீதையின்பால்‌ அவர்‌ 


களுக்றொந்த ஆசையும்‌ அத்திறத்தன.. 'மன்மதனுந்‌ 

ன்‌ கை3யோய்ந்தான்‌. இவ்வாறு பேசப்பேச அமமா 
தர்களுக்கடையே ஆர்வமும்‌ மிகுந்தது. தம்‌ செல்வ 
மாம்‌ சதையும்‌ இச்செம்மலும்‌ சேர்ந்து வாழவேண்டு 
மென விழைவதனிலும்‌ மிக்கதோ ரூக்க முடையா 
ராஜ, அவர்‌ 

கரங்கள்‌ குவித்திரு கண்கள்‌ பனிப்ப 

இருங்களி நிச்சிலை யேற்றில னாயின்‌ 

நரந்த ஈறைக்குழ னங்கையு நாமும்‌ 

முருங்கெரி யிற்புக மூழ்குது மென்பார்‌. 

[கரங்களைக்‌ கூப்பி, இரண்டு கண்களிலும்‌ நீர்சொறிய, 
பெருமைதங்கிய ரிஷபம்போல்வான்‌ இவன்‌, இவ்வில்‌ 
விற்கு நாண்‌ ஏற்றானாயின்‌, கஸ்தூரியின்‌ மணம்பொருர்‌ 
திய கூர்தலையுடைய இச்சீதையும்‌ நாமும்‌ அழிக்கின்ற 
நெருப்பில்‌ முழுகிச்‌ சாவோம்‌, என்பார்‌] 

குலமாதரிவர்கட்குத்‌ தம்‌சதையின்பாலிருந்ததொரு 
பரிவு இத்துணைத்து. இராமனைத்‌ தாமணைக்கக்‌ காத 
லித்தா லர்‌. இராமனுக்குரிய எழிலின்‌ தூய்மையை 
யும்‌, தையிடத்‌ அ அவர்வைத்த ஆசையின்‌ அளவை 
யும்‌ இங்கு நாமொருங்கே காண்கின்றோம்‌. இராத, 
வன்‌ அழகெனும்‌, இக்குலமாதர்‌ நிறையேனும்‌ சதைக்‌ 
கவரளித்த அன்பேனும்‌ இம்மியொரு சிறிது தாழ்க்‌ 
இருக்குமேல்‌ அங்கனுக்‌ கன்று கரும்புச்சிலை 


ஒன்றே சாலும்‌. சீதையின்‌ நலத்தையே வேண்டும்படி , 


இராமனது மாசிலாப்‌ பேரெழில்‌ ௮ம்மாதரைத்‌ தூண்‌ 
டியது. 


3. 


258 கலா நிலயம்‌ [மே 2, 1929 


ஆஆஆ ஆஆ ஆலு ஆஆஆ ஆஆ ர ஆஆ ஆஆஆ ஆ ஆஆஆ ஆஆ 


எம்‌ செ பி ்‌ ச ம்‌ ॥ sie 
Ae சுரங்கள்‌. ர அமிர்த குணபோதினீ 


॥ க/ 
ர்‌ | க்‌ ப ்‌ 49 இதுபோன்ற நவீன அற்புத சஞ்சிகை வாசிப்பவர்‌ தி" 
॥ 6 ்‌ டு திட ை க, ட்ரீ ர்‌ மனத்தைக்‌ கவரந்தக்கதாய்‌ இதுவரையில்‌ தமிழில்‌ ரி” 
ட காபால. புதிய தமிழ வாசகம்‌. ட்‌ வெளிவச்‌,த.தில்லை. ஜாதிமத வித்‌ தியாசங்களின்றி. யாவ © 
த்‌ மையும்‌ களிக்கச்செய்யும்‌ வியாசங்கள்‌ கொண்டது, பிரதி 
[| க ஸ்ரீ இராகவன்‌ B. As L. 3, ) எழுதியது. ரி ர்‌ மாதமும்‌ 56 பகச்சங்களுடன்‌ வெளிவரும்‌. 
4 ரூ. ௮. பை. ச 9 வருஷ சந்தா ரூபா 1. வெளிநாடு ரூ 1-4-0 வரத 
15 1-ஆம்‌ வகுப்பு 0 2 644 சாபி இனாம்‌. i 
7 2-ஆம்‌ வகுப்பு... பத்‌ 0-8 0 9 4. 10-ம்‌ பதிப்பு] : [வந்து விட்டது 
ர்‌. 8-ஆம்‌ வகுப்பு. , ்‌ 0. கழி. 
இரகு வு ர. 0 1 61 ஆங்கில ஆசான்‌ 
ரி. 5-ஆம்‌ வகுப்பு. 0-$ 0 த எமது லேடி டிரேட்மார்க்கைப்‌ பார்த்துவாங்குங்கள்‌. ர்‌ 
4. சிறுவர்‌ இறுமியர்க க்கு நல்ல தமிழில்‌ ணப ர்‌ த 60-ஈாட்களில்‌ : இங்கிலிஷ்‌ க ற்றுக்கொள்ளக்‌ ய்‌ 
்‌ ளக கு. 9 இக ற்‌ கூடிய 2. 
்‌ நடையில்‌ உயர்ந்த விஷயங்களைப்பற்றிஎழு தியுள்ள ¢ ்‌ விதமாய்‌ அப்பியாசப்‌ பாடங்களாக வகுத்து .முன்‌ பதிப்‌ ச்‌ 
புத்தகங்களை வாங்கெகொடுத்து வாடிக்கச்‌ செய்‌' i த்‌ புச்சளை விட அதிக பக்கங்கள்‌ சேர்த்துப்‌. பெரிய' எழுத்‌ ச்‌ 
'வது நலம்‌. அதற்கு ஏற்ற: புஸ்தகங்கள்‌ இவை: ¢ க்களில்‌: அச்சட்டுள்ளோம்‌. இதுவரையில்‌. 53100. ழ்‌ 
த்‌ ஆஞ்சனேயர்‌, பண்டிதர்‌:- ம்‌, குப்புசாமி ர்‌ ரி புத்தகங்கள்‌ செல்லாயிருப்பசாலேயே இதன்‌ மேன்மை 
முதலியார்‌ எழுதியது. .... 0-80 ரி 9ிவிளங்கும்‌. இப்பத்தரம்‌ பஇப்பு ஆங்க ஆசா: ன்போல்‌ & 
'சிறுமணிக்‌ . கதைகள்‌, எஸ்‌.. எஸ்‌. அருண 0 ரி வேறு எந்தப்‌ புத்தகங்களிலிருர்‌ தம்‌ அவ்வளவு £ீக்ரெத்‌ [ச 
, இரிராதர்‌ க்‌ ட 0 5 0 ல்‌ இல்‌ இங்கிலீஷ்‌ கற்றுக்கொள்ள முடியாது. ஈமது முன்‌ 
கம்பர்‌. அல்லது கவியரசு, பண்டிதர்‌ க பதிப்புப்‌ புத்தகங்களை வைத்திருப்பவர்கள்கூட. 10-ம்‌ ட 
௮. நா. கன்னையா. எழுதியது 0௨4 ர பப்ப பார்த்தால்‌ இதிலும்‌ ஒன்று ம்‌ க 
| சிறுவர்களுக்கான இந்துதேச . சரித்திரம்‌, ்‌ த வாங்கவேண்டுமேன்று எண்ணுவார்கள்‌. இதில்‌ ச்‌ 
. வி, ஜயசாமய்யர்‌ B.A., 1. டிச்‌ [7 1-அணா முதல்‌. 8000-ரூபா வரையில்‌ சம்பளம்‌, வாட 
எழுதியது ட்‌ 0 9 0 சி நி கைச்‌ கணக்கு உளது. 800-பக்கங்களுக்கு மேல்‌ ஏ 
/ ஸிவிக்ஸ்‌ அல்லத த்‌ விக்கம்‌ ரி ர்‌ கொண்ட அழயெ சமைகலிகோ பைண்டு விலை ரூபா 2. 
எஸ்‌. சுப்பிரமணிய அயயா 
te எழுத்‌ 07 0 ஸர இ. இராஜகோபால்‌ முதலியார்‌, 302, . 
சி தமிழ்ச்‌ சிற்நிலக்கண வினாவிடை, ர்‌. தங்கசாலைவீ தி, . மதராஸ்‌. ச்‌ 
ச்‌ ஆஆஆ ஆஆஆ ஆஆ ஆஆஆ ௯௯ ஆஆஆ ஆகு. 
ம்‌ 


பண்டி தர்‌-கா. ரா. கோவிந்தராஜ முதலி 
0 


ர்‌ யார்‌ எழு தியது கானான்‌ னர்‌ அணிவது "ம ராஜ்‌! பகா களம அவன்‌ 


Our Publications. 


கோபால்‌ வரிய்ப்பாடூ : 904 
த்‌ புத்திமானே பலவான்‌, (7-ம்‌ பதிப்பு) Kamban’s Kosala. | 
ஏ. பரசுராமய்யர்‌ எழுதியது. ரதம்‌ தண்டி ByYT.N Seshachalam: A succint exposition 


of the poetic Art and the sublime Political 
Philosophy of Kamban as can be gleaned out 
of the first four chapters of Balakandam. Dr. 
ames H. Cousins has written a foreword in 


ரி கிருஷ்ணதேவராயர்‌, கே. பி. சேஷாத்திரி 
ரி ஐயங்கார்‌ எழுதியது 0 
ரி பகீரதன்‌, பண்டிதர்‌ -௮. நா. கன்னையா 


ல 


ரி.௪ முதியத 0. 6. 0¢||terms of appreciation. Price Re. 1. 
2 பத்திராயு தன்‌ த்‌ ம Thoughts for Statesmen 
்‌] ழு க்‌ எல்க்‌ அதர வை 060 By T. N. Seshachalam. We who are naling 
்‌] ள்ளை எழுதியது large strides towards democratic institu- 
ர சூரவாதித்த சோழன்‌, பண்டிதர்‌ - tions may well pause and hear, what the 
ஆர்‌. எஸ்‌. சாம்பசிவசர்மா எழுதியது 0 10 0 great masters Tocqueville and Montesquieu 
இலங்கேசன்‌, have thought and said. Mr. S. Srinivasa வர்கம்‌ 
Y, ஜேவாஸய்யர்‌ எழுதியது nT has க this Den Price Rs: 1-8- 0 
ரி முசுகுந்தன்‌, 


ச்ம்‌ எமர்ஸன்‌, க்‌ டால்ஸ்டாய்‌ "இல்சல 
கட்டுரைகள்‌ லெவற்றின்‌ மூதனூல்‌ சுவை குறையா 
மொழிபெயர்ப்பு. விலை 05-0. 
முப்பேரும்‌ புலவர்‌. 
கம்பர்‌, காளிதாசர்‌, தக்ல்யியக்‌ ஆதிய 
பெருங்‌ கவிகள்‌ ஜீவிய சரிதை. விலை ணா & 
உலக அதியசம்‌. விலை அணா 4 
விசித்திர விளக்கு. 
எளிய தமிழ்‌ ஈடையிலான . அலாவுதின்‌ 
என்னும்‌ அரபிக்கதை. . . விலை ணா 6. 
வாழ்க்கைச்‌ சரிதை. 
Sambandar (English) 
Vali (Do) வ 


The Educational Publishing பத 
Nungambakam, Madras: 
020 பராண காம்‌ nn ப 


திரு. மாணிக்கவாசகர்‌ எழுதியது 0.6.0 
English publications. 


¢ த்‌ Selections for Higher Forms 
P. 5. Sivaswami Iyer. B.A, L.T., 0 1 0 


ரி Nanda the Paraiah Saint by. C.S 
Rangaswami Iyengar B.A., LT. 0 2 0 

்‌ Fables from Mahabharata. by தற்‌ - 

9 masiva Iyer. B. A. L.T., 


வேண்டும்‌ புத்தகங்களுக்குக்‌ க்‌ 
திற்கு எழுதிப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌. 


/ 
3 
; B: G. PAUL & Co: 
: 
i 


ஆஆஆ 


உ உ 
ஓர 
ர 
“66 
உல 


> 


ட. ௨...” பில்லில்‌ 


Francis Joséph Street, நரிகள்‌... 


(ன ள்‌ ஆஆ ஆஆஆ ஆஆஆ ஆ ஆ 


0 
0 
ர்‌ 
9 
ரி 
/ 
ர்‌ 
| 
/ 
/ 
/ 
ச 
ம்‌ 
ச 
ச 
/ 
ர 
‘ 
்‌ 
/ 
ச 
/ 
0 
2 
ச்ச 
/ 
ச 
, 
‘ 
ல 


1. 
| 
| 
| 
: 
்‌ 
ட்‌ 


1 ட 


மே 2, 19529] 


கலா நிலயம்‌ 


359 


- வர்த்தமானம்‌ 


முக்கிய அறிவிப்பு 
திருவோற்றியூரான்‌ சமஸ்க்ருத வித்தியாசாலை 
புண்ணியத்தின்‌ உருவாயும்‌; பக்திமயமாயும்‌, விளங்‌ 
கும்‌ உயர்திரு ந. 7, இராமசாமிப்‌ . பிள்ளையவர்‌ 
களாற்‌, சூளைப்‌ போஸ்டாபீசுக்குப்‌ பின்புறம்‌, இவ்வித்‌ 
_தியாசாலைக்‌ கென்றே யமைக்கப்பெற்ற $4 ஈம்பர்க்‌ 
கட்டிடத்தில்‌, சமஸ்க்ருத பண்டிதர்களைக்கொண்டு, 
சமஸ்க்ருதத்தில்‌, வியாகரண காவியங்களும்‌, நியாய 
.மீமாம்சைமுதலிய ஷட்தரிசனங்களும்‌, பிரஹ்மசூத்‌ 
ரம்‌, உபநிஷத்‌ முதலிய பிரஸ்தானத்‌ திரயங்களும்‌; 
இவ்வாறே சங்கத்திற்‌ றேர்ச்சிபெற்ற, தமிழ்ப்பண்டி 
_தர்களைக்கொண்டு, தமிழில்‌ இலக்கண இலக்கிய சங்க 
அல்களும்‌, கற்போற்குச்‌ சம்பளமின்றியும்‌, பேதமின்‌ 
.றியும்‌ பாடங்கள்‌ முறையாக நடத்தப்பட்டு வருகின்‌ 
றன... 
உடையுண வுறையுள்‌ முதலிய வசதியற்ற அறவி 
கட்கு அங்வசதிகளனைத்தஞ்‌ செய்‌ துகொடுத்துப்‌ 
படிப்பிக்ன்றார்கள்‌. 
இத்தகைய வித்யாலயங்கள்‌, வடதேசங்களில்‌ அற 
நெறி யொழுகுவோரால்‌ நிறுவப்பட்டு, அளவிறந்தன 
-நடைமுறையிற்‌ காணப்பட்டு வருகின்றன. ஆயினு 
.மவைகள்‌,; அத்தேயத்தவருள்ளும்‌ குறிப்பிடப்பட்ட 
.இலர்க்கேயன்‌ நி, ஈம்‌ தேயத்தினர்க்கும்‌ பொஅமக்கட்‌ 
.குஞ்சிறிதும்‌ பயன்படாமைக்‌ கருத்‌ அட்கொண்டு, அற 
நோக்கையே தமதியல்பு நோக்காய்க்‌ கொண்டுள்ள; 
நம்‌ பிள்ளையவர்கள்‌ ஈம்‌ தேயப்‌ பொதுமக்கட்‌ குரிமை 
யாகவும்‌, என்றும்‌ நின்று நிலவுவதாயுமுள்ள, 
அத்தகைய வித்யாலயம்‌ ஒன்று, இங்குமமைப்பது 
்‌ நலமென்று கருதினார்கள்‌. 4 செயற்கரிய செய்வார்‌ 
பெரியர்‌” என்றபடி. கருதியவண்ணஞ்‌ செய்தார்கள்‌. 
தனக்கெனவாழாப்‌ பிறர்க்குரி''யாளராஇய அவர்கள்‌, 
.கல்வியைக்குதித்த இத்தகைய அருஞ்செயலில்‌ முன்‌ 
வந்தது, ஈம்‌ தேசத்தினரின்‌ பெரிய நன்மையையும்‌, 
அறிவு முன்னேற்றத்தைபும்‌ பெருக்குவதே, தமது 
வாழ்நாளின்‌ ஊழியமெனக்‌ கொண்டுள்ளாரென்ப அ, 
தெரிவிக்கின்றது. | 
நம்‌ தேயத்திற்‌ பொதரோகச்குடைய வடூற்பயிற் 
இக்‌ கழகந்‌ தோன்றியதில்‌, இஃதொன்றே முதலாவ 
தாகும்‌. ஆதலால்‌ இதில்‌ சேர்ந்‌,து கற்க விருப்பமும்‌, 
ஊக்கமுமுள்ள துறவினரும்‌ மற்றையோரும்‌, அடியிற்‌ 
காணும்‌ விலாசத்திற்குத்‌ தங்கள்‌ விலாசங்களுடன்‌, 
கடிதமெழுதி விசைவில்வந்து கற்கலா மென்பதைத்‌ 
"தெரிவிக்கின்றனர்‌. 
ப ..... திரவோற்றியூரான்‌. 
- கடிதம்‌ எழுதும்‌ விலாசம்‌: 
உயர்திரு 1. 1. இராமசாமிபிள்ளை யவர்கள்‌ 
2. N. தியாகர்‌ விலாசம்‌, ஜனரல்‌ காலின்ஸ்ரோட்‌ 
வேப்பேரி, போஸ்டு சென்னை. 
க 
மாளவியாவிற்குத்தடை :-- ஹைதராபாத்துக்குச்‌ 
“செல்லவிருந்த பண்டித மதன்மோகன்‌ மாளவியாவுக்கு 
அவர்‌ அவ்விடம்வரவும்‌ அங்குப்‌ பிரசங்கங்கள்‌ செய்ய 
வும்‌ அனுமதியில்லை எனறு நிஜாம்‌ கவர்ண்மெண்டார்‌ 
தடுத்துவிட்டனர்‌, 
ட 
4. 
லைமன்‌ கமிஷன்‌:--சென்ற வெள்ளிக்கிழமை 
.ஸைமன்‌ கமிஷன்‌ அங்கத்தினர்‌ லண்டனில்‌ போய்ச்‌ 
சேர்ந்தார்கள்‌ அச்சமயம்‌ லண்டளிலுள்ள இந்தியர்‌ 
கள்‌ பகஷ்கார ஆரவாரம்‌ செய்‌ தார்கள்‌ ஊர்வலம்‌ வந்த 
போது போலீஸ்க்காரர்கள்‌ தடைசெய்து அவர்கள்‌ 
கொண்டுசென்ற கொடிகளைப்‌ பிடுங்கி ஓடித்துச்‌ 
இலசைத்‌ தூக்கிக்கொண்டுபோய்‌ அப்புறப்‌ படுத்தின 
தாகவும்‌ தெரியவருகிறது. இது சம்பந்தமாய்‌ நாலு 
பேர்‌ கைது செய்யப்பட்டனர்‌. 


3) 


ட 


Rt Hon. கேணல்‌ ஜார்ச்‌ பிரடெரிக்‌ ஸ்டான்லி 


என்பவர்‌ சென்னை ராஜதானியின்‌ புதிய கவர்னராக . 


நியமிக்கப்பட்டி ருக்கிறார்‌. 


சென்ற 98௨ பம்பாயில்‌, ஹிந்துக்கள்‌ ஊர்வலம்‌ 
வர்தவொரு . சந்தர்ப்பத்தில்‌ மகமதியர்களுக்கும்‌ 
அவர்களுக்கும்‌ சச்சரவு உண்டாக; ஹிந்துக்களில்‌ 
இருவரும்‌ மகமதியரில்‌ இருவரும்‌ இறந்ததோடு இரு 
இறத்திலும்‌ 17 பேர்கள்‌ காயமடைந்ததாகவுர்‌ தெரிய 
வருகின்றது. 

+ 

்‌ இங்கிலாந்துப்‌ பொதுத்தேர்தலில்‌ கான்ஸர்வேடிவ்‌ 
கட்சியினர்‌ அதிகாரத்திற்குவருவாராயின்‌, மிஸ்டர்‌ 
வின்ஸன்‌ சர்ச்சில்‌, இந்தியா மந்திரியாகக்கூடுமென்‌ 
றும்‌, ஸர்‌ ஆஸ்டின்‌ சாம்பர்லென்‌, அர்நியாட்டு மந்‌ 
திரியாக இருந்தபின்‌, ஈமது வைஸராயாயிருக்கும்‌ 
லார்ட்‌ இர்வினுக்கு அப்பதவி இடைக்கலாமென்‌ றும்‌ 
சிலர்‌ கருதுகின்றனர்‌. 


தென்னிந்திய புகை பிரதப்பாதை வழக்கில்‌ குற்‌ 


றஞ்‌ சாட்டப்பட்ட 18 பேர்மேல்‌ இதுகாறும்‌ திருச்‌ 
தினாப்பள்ளியில்‌ விசாரணை நடந்துவந்த வழக்கு முடி 
வாட, 18 பேரில்‌ 15-பேர்‌ 10-வருஷக்‌ கடுங்காவலுக்‌ 
குத்‌ தீர்ப்பளிக்கப்பட்டனர்‌. இப்பதினைந்‌ துபேரில்‌ 
மூவர்‌ முகுந்தலால்‌ சர்கார்‌, சிங்காரவே அச்செட்டியார்‌ 
இருஷ்ணசாமிப்பிள்ளை ஆயெ இவர்கள்‌. 

* 


பார்லிமெண்டு தேர்தலில்‌ ஸர்‌ ஜான்‌ சைமனுக்கு 
எதிரான அபேக்தகராக இங்கலொர்தில்‌ கம்மியூனிஸ்ட்ஈ 
கட்யொர்‌ மீரத்‌துவழக்கல்‌ குற்றவாளியாய்ச்‌ சம்பச்‌ 
தப்பட்டிருக்கும்‌ ஒஸ்மானி என்பவரை நியமித்து 
அவருக்காக வேலைசெய்யத்‌ தீர்மானம்‌ பண்ணியிருக்‌ 
ஓரார்‌. இதைப்பற்றி ௮க்கட்சயொர்‌ காங்கரஸ்‌ தலைவர்‌ 
களுடைய அபிப்பிராயத்தைத்‌ தெரிவிக்கும்படி. கேட்‌ 
டி ருக்கிறார்கள்‌. 

+ 

டர்க்டர்‌ இரவீந்திரநாத்‌ டாகூர்‌, அமெரிக்காவுக்‌ 
குச்‌ சென்றபொழுது, எமிக்சேஷன்‌ ஆபிஸர்‌ அவ 
ரைக்‌ கப்பலிற்கண்டு, உமக்கு எழுதப்படிக்கத்‌ தெரி 
யுமோ; இங்குக்‌ கரையிறங்கனால்‌ எம்‌ தேயத்திற்கு 
நீர்‌ வீண்பாரமாயிருப்பிசோ''என்பனபோன்ற கேள்வி 
களை முறைப்படிகேட்டு அவமதித்தனரென்றும்‌, 
அதற்கு டாகூர்‌ அவரைத்‌: தடித்துப்பேசி அவா 
தேயத்தில்‌ இறங்குவதில்லையென்று மறுத்து நேராக 
ஜப்பானுக்குப்‌ பயணப்பட்ட.னரென்றும்‌ வதந்திகள்‌ 
வக்துகொண்டிருந்தன. டாக்டர்‌ டாகூர்‌, தடித்துப்‌ 
பேசினரென்பது முன்னரே மறுக்கப்பட்டது. இப்‌ 
பொழு, டாக்டர்‌ டாகூர்‌ தன்‌ பயணச்சீட்டை 
இழந்‌ விட்டதால்‌ சிறிது காலதாமதம்‌ ஆனதன்றி 
வேறொன்றும்‌ நேரவில்லை என்னத்‌ தெரியவருஜன்‌ 
றது. ஆனல்‌ டாக்டர்‌ டாகூர்‌ ஜப்பானிற்குப்‌ பயண 
மாய்விட்டது மாத்திரம்‌ நிச்சயம்‌, 

கச 

பம்பாய்‌ நெசவு ஆலைத்தோழிலாளர்‌ வேலை நிறுத்‌ 
தம்‌: பம்பாய்‌ நெசவு அலைகளில்‌ 8 அலைகளில்‌ தவிர 
மற்றவைகளில்‌ வேலை செய்யும்‌ தொழிலாளர்கள்‌ 
ஏறக்குறைய 180000 பேர்‌ வரையில்‌ வெள்ளிக்‌ 
இழமை பன்னிரண்டு மணிக்குமேல்‌ வேலைக்குப்‌ 


போகாமல்‌ நின்றுவிட்டார்கள்‌. சகலமும்‌ அமைதி: 


யாய்‌ இருக்றெ.அ. இவர்கள்‌, மே மாதம்‌ முதல்‌ வாரத்‌ , 


அக்குள்‌, தொழிலாளர்களுக்கும்‌ முதலாளிகளுக்கு 
மிடையில்‌ தொழிலாளர்‌ ஓத்துக்கொள்ளக்‌ கூடிய 
ஏற்பாடு உண்டாககவிட்டால்‌ அனேகர்‌ தத்தம்‌ ஊர்க 


ளுக்குச்‌ செல்லவிருக்கிறார்கள்‌ என்று தெரிவித்திருக்‌ . 


இருர்கள்‌. 


KALANILAYAM. 
REG. NO. M, 2324, 


ணட னும்‌ ஜை பல பந்தத்தை வு வன்ன தகக த வு்‌ 


860 கலா'நிலயம்‌ ' [மே 2, 1929: 


NNN CINCO 


இதன்‌ விலை இன்பவாழ்க்கையின்‌ ரத்த 
ரூ. 20-0 ்‌. இசகசியங்கள்‌ பிரத்தியேகம்‌. 


அழகிய சீமை கலிகோ பைண்ட செய்யப்பட்டது, கண்ணைக்‌ கவரத்தக்க அனேக ஆப்டோன்‌ படங்‌ 
களுடனும்‌, லயன்‌ பிளாக்குகளுடனும்‌ 400 பக்கங்களுக்குமேல்‌ அழகிய பேதர்வேயிட்‌ 
பேப்பரில்‌ சுத்தமான எழுத்தில்‌ அச்சிடட்பட்டூள்ளது. 


உலகத்தில்‌ ஆண்மக்களும்‌, பெண்மக்களும்‌ ஒரேவிதமான அன்புடையவர்களாய்‌ ஒருவர்மீதொருவர்‌ உண்‌ 2 
மைச்காதல்கொண்டு ஒருவரையொருவர்‌ மணந்து கூடிக்‌ களிப்பு ற்று, சற்சச்‌ ததிகளைப்பெர்‌ ற்று, இல்லற நீ.திகளை வழு 4 
வாமற்செய்து வாழ்ர்துவருவதே இன்பவாழ்க்கையாம்‌; இத்தகைய வாழ்வை அடைதற்குரிய மார்க்கங்களை உணர்‌ 


இதில்‌ ஈமது பூர்வீகச்‌ சாஸ்திரங்களின்‌ சாராம்சங்களும்‌, அகப்பொருள்‌ நூல்களின்‌ கருத்துக்களும்‌ வேறு ஐ 
பாஷைகளிலுள்ள இன்பரச நூல்களின்‌ கொள்கைகளும்‌ இன்பவாழ்க்கையின்‌ இரகசிய முறைகளும்‌, இன்னும்‌ 
இல்வாழ்க்கைக்கு இன்றியமையாதனவாஏய அனேக விஷயங்களும்‌ சேர்க்கப்பட்டிருக்ன்‌றன. இதனை ஓவ்‌ | 
வொரு குடும்பத்‌ இனரும்‌ வாங்கி வாசிக்கலாம்‌. ' 


ட உ தெ. 19, லி தெரு, £ 
ஆரியன்‌ புக்‌ (9 போ, த்வத்‌ 


வேளி வந்தவிட்டது ! .. வேளி வந்துவிட்டது ! ] 
“ ஆனந்தபோ தினி” வாரர்ப்ப்‌தனரிலை. 


தமிழ்‌ மச்கள்‌ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்‌ கொண்டிருக்க ““ஆனர்தபோதினி'" வாரப்பத்திரிகை வெளி (1. 
வந்து விட்டது. மத ஆராய்ச்சி தமிழ்‌ மொழி வளர்ச்சி, அரசியல்‌ அறிவு, ஈவீனமுறையில விவசாயம்‌, வியாபாரம்‌, 2” 
கைத்தொழில்‌ முயற்சிக்கான அறிவு வளர்ச்சி சுகாதார அபிவிருத்தி, ரொம முன்னேற்றம்‌, விஞ்ஞான வளர்ச்சி, 
பெண்கள்‌ முன்னேற்றம்‌, மாணவர்‌ அறிவைப்‌ பெருக்கல்‌, தேச விடுதலைக்காகப்‌ பிரசாரம்‌ செய்தல்‌ முதலிய விஷ | 
யங்களோடு விரோத விஷயங்களும்‌ வேடிக்கைப்‌ படங்களும்‌, கற்பனைச்‌ சிறு கதைகளும்‌ படிப்போர்‌ உள்ளங்களைக்‌ 2 
கொள்ளை கொள்ளும்‌ முறையில்‌ வெளி வருகின்‌ றன, இன்றே சந்தாதாரராகச்‌ சேருங்கள்‌, | 


சந்தா விபரம்‌:— உள்நாடு வருட சந்தா ரூ. 8. ஆறு மாத சந்தா ற: 1.12, வெளிநாடு வருட சந்தா ரூ. 4. 
(வெளி நாடுகட்கு 6 மாத சந்தா இல்லை) 


ஆனந்தபோதினி ஆபீஸ்‌, மதராஸ்‌. | 


A MOMENTOUS BOOK 


ANCIENT JAFFNA. 


Mudaliar C. RASANAYAGAM, CCS. 


WITH AN ல்ல FOREWORD 


Professor 5: KRISHNASWAMI AIYANGAR, M.A. 


An authentic History of North Ceylon, particularly of Jaffna, based on 
archeological Epigraphic and Linguistic researches is stated here for the first . time 
in a connected. logical manner from ancient times up to the. occupation of the 
island by the EuropeaLs. The progress of civilisation in Ceylon and Southern India 
and incidentaly in other countries associated with them as : brought out here reads 
like a romance without infringing on the cannons of Historic Research. The Honest 
patriotism of the author is inspiring without misleading. 


| Price Rs: 5-8-0. (V.P. Charges extra) 
MANAGER:— 

| “KALANILAYAM” 
| 


11. VELLALA STREET. 
Purasawalkam, MADRAS: 


வல்ல சற்‌ கவின்‌ லர அ து 
Printed at the B. N. Press, Mount Road and Published by Mr. E. Kumariab, B.A. BL. a en oe a வை 


ர்‌ துகொள்வதற்கேதுவாக நம்முன்னோர்கள்‌, அகப்பொருள்‌ நூல்களை, வெளீயிட்டிருக்கன்ற ர்‌. ர்‌ 


Every student of History would read this book with pleasure and profit. . ்‌ 
imap 1 


i 
| 
! 
% 
| 
f 
| 
| 
1) 


களைக்க அணுகத்‌” படர. 


